தாவரங்களின்‌ இல்லறம்‌ 
683 


சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார்‌ 





- அல்லயன்ஸ்‌ கம்பெனி 
மயிலாப்பூர்‌ 2 சேன்னை 


முதற்‌ பதிப்பு 
90--5--1945 
பார்த்திவ வைகாசி 


காலஞ்சென்ற கிடாம்பி ரங்காச்சாரியருக்கு 


கதையும்‌ கலையும்‌ தமிழில்‌ செழிப்பாகப்‌ 
பயிர்‌ செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால்‌ 
பெளதிக ஆராய்ச்சி நால்களையும்‌ கவனிக்க 
வேண்டும்‌ என்பது என்‌ ஆசை. ஸி. வி. 
ராமன்‌, கே. எஸ்‌. இருஷ்ணன்‌ இவர்கள்‌ 
பெளதிக பண்டி.த உலகத்தில்‌ பெரும்‌ புகழ்‌ 
பெற்று முதல்‌ வரிசையில்‌ இடம்‌ வ.ஒத்து 
வருகிறார்கள்‌. இந்தப்‌ புதல்வர்களை ஈன்ற 
தமிழ்‌ காட்டில்‌ பெளதிக சாஸ்திரத்‌ துறையி 
லும்‌ ஏன்‌ தமிழ்‌ நூல்கள்‌ தோன்றக்கூடா து£ 
கஇடாம்பி ரங்காச்சாரியர்‌ நான்‌ பிறந்து 
வளர்ந்த ஊரைச்‌ சேர்ந்தவர்‌. தாவர சரஸ்‌ 
இரத்தில்‌ றந்த பண்டிதராகப்‌ பட்டம்‌ 
பெற்றுச்‌ சென்னையில்‌ பெரிய கலாசாலையில்‌ 
மாணவர்களுக்குப்‌ .பாடம்‌ சொல்லி வந்தார்‌. 
பிறகு கோயமுத்தூர்‌ பயிர்த்தொழில்‌ பள்ளிக்‌ 
கூடத்திலும்‌ ஆசிரியராக வேலை செய்து வந்‌ 


. தார்‌. நாம்‌ பெற்ற புதியவகை அ௮றிவையெல்‌ 


லாம்‌ ஈம்முடைய தாய்மொழியில்‌ பதிய 
வைக்கவேண்டும்‌ என்கற கடமையை அவர்‌ 
நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னரே கண்டார்‌. 
அதைப்பற்றி என்னிடம்‌ அந்த காளிலேயே 
பேசி வந்தார்‌. இந்தச்‌ சிறிய நூலை எழுத 
ஆரம்பித்ததும்‌ என்‌ உள்ளத்தில்‌ அவர்‌ 
நினைவு நிறைந்து நின்றது. அவருக்கு 
அர்ப்பணமாகிறது இந்த நூல்‌. 


சக்கரவர்த்தி ராஜகோரபாலாச்சரரி. 


1945 சித்திரை 


முகவுரை 


[க கே, சிதம்பரதாத முதலியார்‌ எழுதியது.] 

இந்தப்‌ புஸ்தகம்‌ இயற்கையிற்‌ கண்டு 
களிக்கும்‌ உண்மைகளை வெறுக்கடிக்கிற 
காரியம்‌ அல்ல. கற்கண்டை வேப்பங்கா 
யாக ஆக்குகிற காரியம்‌ அல்ல. அதாவது 
்‌ டெக்ஸ்ட்புக்‌ '” புஸ்தகம்‌ அல்ல. 

நாலாபக்கமும்‌ பார்க்கிற, புல்ப்‌ பூண்டு 
களிலுள்ள அற்புதங்களைக்‌ கண்டு மோகங்‌ 
கொள்ளுகிற காரியம்‌ அது. 


நம்முடைய மூதாதைகள்‌ மோகங்‌ 
கொண்டே புல்ப்‌ பூண்டுகளைப்‌ பார்த்தார்‌ 
கள்‌. அவர்களுக்கு அறுகம்‌ புல்லும்‌ துளசி 
யும்‌ எத்தனையோ அற்புதங்களைச்‌ செய்து 
காட்டின : டார்வின்‌ முதலிய தற்காலத்திய 
நுண்ணிய உணர்வினருக்கும்‌ செய்து காட்‌ 
டின. ்‌ 

மூதாதைகளின்‌ கண்‌ 3ணோடும்‌, டார்வின்‌ 


முதலியோரது கண்ணோடும்‌, புல்ப்‌ பூண்டு 
களை ராஜாஜி பார்க்கிறார்கள்‌. அதனால்‌ 


நும்‌ 
அவர்கள்‌ அளவிலா ஆனந்தத்தை அனுப 
விக்கிறார்கள்‌. ௮ர்த ஆனந்தத்தை நமக்கும்‌ ' 
பரிமா அகிமுர்கள்‌. 


தாவரங்களின்‌ இல்லறத்தைப்‌ பார்க்‌ 
கும்போது ஈம்முடைய இல்லறம்‌ ஞாபகத்‌ 
அக்கு வரும்‌. புஸ்தகத்தை அனுபவித்த 
பிறகோ, - ஈம்முடைய இல்வாழ்க்கையைப்‌ 
பார்க்கும்‌ போதெல்லாம்‌ தாவரங்களின்‌ இல்‌ 
வாழ்க்கை ஞாபகத்துக்கு வந்து விடும்‌. 
அ வன ர ட 

தாவரங்கள்‌ வேறல்ல காம்‌ வேறல்ல 
கடவுளும்‌ வேறல்ல என்பதும்‌ ஞாபகத்‌ 
துக்கு வரும்‌. 

போதாதா / 


டி. கே. சி. 


பெசரருளடக்கம்‌ 


பக்கம்‌ 

1. பசி, தாகம்‌, மூச்சு லம்‌ நீ 
2. ஆணும்‌ பெண்ணும்‌ ட்‌. 
8. இல்வாழ்க்கை ட மக 
4. உணவுச்‌ சக்கரம்‌ உடர்த்‌: 
5. வாயும்‌ வயிம்‌ ல்ல அவி 
6. கரியின்‌ அலைச்சல்‌ டல 
7. இலையும்‌ வெயிலும்‌ லட்சத்‌ 
8. தண்ணீர்‌ வட்ல 
9. கண்ணறைகள்‌ ட்ட 
10. பிண்டப்‌ பொருள்‌ ட 809 
11, வேரும்‌ கிழங்கும்‌ ட டடக்க 
12. மண்ணின்‌ தாசதம்யம்‌ ட 
18. அபத்‌ - தருமம்‌ டக 
14. புதுப்‌ பதங்கள்‌ வகர 
15. தாயும்‌ தகப்பனும்‌ டி.” இத 
16. செடி ஒரு தேன்‌ கூடு உடு 
19: சகோத்திரமும்‌ பின்னகோக்ரமும்‌ வட நக்‌ 
18. கன்னிக்‌ காப்பு டடக்‌ 
19. செலவின்றிக்‌ கல்யாணம்‌ ஃஉ்டடூ6 
20. மலர்களின்‌ கூட்டுறவு டட றி 
21. தாவரச்‌ சிசுக்கள்‌ இ ல. சக 
22. இடம்‌ தேடல்‌ டரில்‌ 
28. ஞூலதனம்‌ ்ர8 


24. பழங்கள்‌ வட இண்‌: 


2. 
26. 
21. 
28. 


மழ] 


சமுதாய சாதனங்கள்‌ 
எலும்பும்‌ உதவும்‌ 

அண்டிப்‌ பிழைப்பதும்‌ உண்டு 
அற்பு தங்களின்‌ ரகசியம்‌ 


பக்கம்‌ 


87 டச்‌ 
92 
95 


91 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


அத்தியாயம்‌ 1 

பசி, தாகம்‌, மூச்சு 
குரவரங்களுக்கு உயிர்‌ உண்டு என்று ஆராய்ச்சிக்‌ 
"காரர்கள்‌ சொன்னபோது அது மேல்காட்டுப்‌ பாமரர்‌ 
களுக்கு வியப்பைத்‌ தந்தது. ஆனால்‌ ஈம்‌ நாட்டில்‌ அது 
பு ராதனமாகவே பெரியோர்கள்‌ அனைவரும்‌ கண்டு 
சொல்லிவந்த உண்மை. தாவரங்களுக்கு உயிர்‌ இல்லை 
என்று யாரேனும்‌ வாதாடினால்‌ நம்‌ காட்டில்‌ பாமரர்‌ 
களுமே சிரிப்பார்கள்‌. தாவரங்களும்‌ பிராணிகளைப்‌ 
போலவே உயிர்கொண்டு வாழும்‌ ஜீவன்கள்‌ என்பது 

உயிர்நூற்‌ புலவர்களின்‌ முடிவு. 

தாவரம்‌ என்றால்‌ செடி, புல்‌, பூண்டு, மாமரம்‌, 
ஆலமரம்‌, தென்னை, பனை, மூங்கில்‌, வாழை, மெல்‌, வரகு, 
கீரை, தாமை, கொடி, பாரி முதலிய பல்லாயிர வகை 
களும்‌ அடங்கும்‌. இவை அனைத்தையும்பற்றி முழுதும்‌ 
ஆராய்ந்து அறியவேண்டுமானால்‌ புலவர்கள்‌ உதவியைக்‌ 
கொண்டு பெரிய நூல்களை நிதானமாகப்‌ படிகீகவேண்‌ 
டும்‌. நூல்களைப்‌ படிப்பதோடு பல தாவர இனங்களின்‌ 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


இலை, பூ, காய்‌, தண்டு, வேர்‌, இழங்கு முதலியவற்றையும்‌ 
நுண்‌ கருவிகளைக்‌ கொண்டு சோ ௫த்துப்‌ பார்த்துக்‌ .. 
கவனமாக ஆராயவேண்டும்‌: இத்தகைய சிறு நூலில்‌ 
பொதுவான சில விஷயங்களைத்தான்‌ காணலாம்‌. 

பிராணிகளைப்‌ போலவே செடி.களுக்கு ஆகாரமும்‌ 
தாகத்துக்குத்‌ தண்ணீரும்‌ உயிர்ப்புக்குக்‌ காற்றும்‌ 
வேண்டும்‌. தாவரங்கள்‌ தம்‌ இலைகளைக்‌ கொண்டு 
உணவு உண்கின்றன. தாவரங்களின்‌ முக்கிய ஆகாரம்‌ 
காற்றே. ஆகாரம்‌ உட்கொள்வதற்குத்‌ தாவரத்தின்‌ 
வாய்‌ அதன்‌ பச்சை இலைகளே. சாற்றில்‌ கலந்துள்ள 
கரியமில வாயுவே தாவர வர்க்கம்‌ அனைத்துக்கும்‌ 
முக்கியமான உணவுப்‌ பொருள்‌. தாகத்திற்கு வேண்டிய 
தண்ணீரை, மண்ணிலிருந்து வேர்களைக்‌ கொண்டு 
உறிஞ்சிக்கொள்ளும்‌. 

கரியமிலவாயு என்பது கரிப்பொருளும்‌ அனல வாயு 
வும்‌ சேர்ந்த ஒரு வாயுப்‌ பொருள்‌. அதாவது, கரி எரிந்து 
உண்டாகும்‌ வாயு. கரியமில வாயுவிலுள்ள கரிப்‌ 
பொருளைச்‌ செடிகள்‌ எடுத்துக்கொண்டு அதில்‌ இருந்த 
அ௮னல வாயுவை நீக்‌இவிடுகின்றன. பிராணி வர்க்கங்கள்‌ 
சுவாசித்து உட்கொள்வது அனல வாயு. இதனால்தான்‌ 
அனல வாயுவைப்‌ பிராணவாயு என்றே சொல்லுகிறோம்‌. 
மனிதன்‌ உட்பட எல்லாப்‌ பிராணிகளும்‌ அனல வாயுவை 
உட்கொண்டு தம்‌ உடல்களின்‌ தசைகளில்‌ உண்டாகும்‌ 
கரியமிலவாயுவைச்‌ சுவாசத்தின்‌ வழியாக வெளிப்படுத்து 
இன்றன. இதுவே பிராணிகளின்‌ இடைவிடாத உயிர்ப்பு 
நிகழ்ச்சி. பிராணிகளெல்லாம்‌ மூச்சுவிட்டு மலமாக 
வெளிப்படுத்தும்‌ கரியமில வாயுவானது தாவரவர்க்கங்‌ 
களுக்கு முக்கியமான உணவுப்‌ பொருளாகிறது. அதி 
லிருந்து கரிப்பொருளைப்‌ பிரித்து எடுத்துக்கொண்டு 
தாவரப்‌ பொருளாக்கிக்‌ கொள்ளுவதே புல்‌, பூண்டு, மரம்‌ 

௮ 


பசி, தாகம்‌, மூச்சு 


முதலியவற்றின்‌ ஆகார ஜீரணக்‌ கிரமம்‌. இந்த வேலை 
யைச்‌ செய்யும்‌ தாவர அவயவம்‌ இலை. அதுவே, தாவரத்‌ 
துக்கு வாயும்‌ வயிறும்‌ ஆகும்‌. தனி இலை சிறியதாயினும்‌ 
மரத்திலுள்ள அவ்வளவு இலைகளும்‌ வேலை செய்வதால்‌ 
எல்லாம்‌ சேர்ச்து மிகப்‌ பெரிய வயிறே ஆகிறது. 

செடிகள்‌ கரியமில வாயுவை உட்கொண்டு 
செரித்து உண்டாக்கும்‌ தாவரப்‌ பொருள்களைப்‌ பிராணி 
கள்‌ தின்கின்றன. ஆடு, மாடு, மான்‌ முதலிய மிருகங்‌ 
களுக்கும்‌ மனிதனுக்கும்‌ தாவரப்‌ பொருள்கள்‌ ஆகாரம்‌ 
ஆகின்றன. பிராணிகளைத்‌ தின்று பிழைக்கும்‌ மிருகங்‌ 
களும்‌ தமக்கு இரையான பிராணிகள்‌ உண்ட தாவரப்‌ 
பொருளின்‌ பயனைத்தான்‌ அடைகின்றன. ஆகையால்‌ 
இறைச்சி உண்ணும்‌ பிராணிகளும்‌ உண்மையில்‌ தாவரப்‌ 
பயனைச்‌ சார்ந்தே பிமைக்கின்றன. பிராணிகள்‌ வெளிப்‌ 
படுத்தும்‌ கரியமில வாயுவினின்‌.று தாவரங்கள்‌ தம்‌ இலை 
களைக்கொண்டு கரிப்பொருளைப்‌ பிரித்தெடுத்துக்கொண்டு 
தம்‌ யாக்கையை வளர்த்து வருகின்றன. இவ்வாறு உயிர்‌ 
களின்‌ இருபெருங்‌ கூறுகளான தாவரங்களும்‌ பிராணி 
களும்‌ ஒன்றுக்கொன்று உணவுப்‌ பொருள்களைச்‌ செய்து 
கொடுத்து உதவி, பிரபஞ்சத்தில்‌ உயிர்ச்‌ சக்கரம்‌ சுழல்‌ 
இறது. * 

பிராணி-யாக்கைகளின்‌ வளர்ச்சி-மராமத்துக்களுக்கு 
உணவு வேண்டும்‌. யாக்கை செய்யும்‌ தொழிலுக்கு 

* தைத்திரீய உப.றிஷத்தில்‌ பிரம்மானந்தவல்லி, இரண்டாவது 
அத்தியாயத்தில்‌ ரிஷி சொல்லுஇஒருர்‌ :--**பிருதுவியிலுள்ள அனைத்தும்‌ 
அன்ன த்திலிருந்து உண்டாகின்றன. அவ்வாறு உண்டானவை 
ஜீவித்து வளர்வதும்‌ அன்னத்தைக்கொண்டே. ௮வை முடிவில்‌ அன்‌ 
னத்தில்‌ ஒன்றுபட்டு மறைந்து போகின்றன. இிருஷ்டியில்‌ முதல்‌ முத 
லில்‌ தோன்றினது “அன்னம்‌ £ என்னும்‌ தத்துவம்‌. எல்லாம்‌ அன்னச்‌ 
திலிருந்து பிறந்து அன்னத்தை உண்டு வளர்கின்றன. அன்னத்தை 
உயிர்கள்‌ உண்ணுகின்றன, உயிர்களை அன்னம்‌ உண்டின்றது.”” 


8 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


உயிர்ப்பு அல்லது சுவாசமும்‌ வேண்டும்‌. உண்பது 
வேறு; சுவாசம்‌ வேறு. பிராணிகளைப்போலவே தாவரங்‌ 
களும்‌ உண்ணுகின்றன, சுவாூக்கவும்‌ செய்கின்றன. 
காவரங்களின்‌ உணவு கறியமிலம்‌ என்னும்‌ காற்றுப்‌ 
பொருளாயினும்‌, அவற்றின்‌ சுவாசத்திற்குப்‌ பிராண 
வாயுவும்‌ வேண்டும்‌. பிராணிகள்‌ சுவாசித்து ௮அனல 
வாயுவை உட்கொள்ளுவதைப்‌ போலவே தாவரங்களும்‌ 
அனலவாயுவைக்‌ காற்றிலிருந்து உட்கொண்டு பயன்‌ 
படுத்தக்கொள்ளுகின்றன. அவ்வாறு பயன்படுத்துவதில்‌ 
உண்டாகும்‌ கரியமிலவாயுவை வெளிப்‌ போக்குகின்‌ றன. 
தாவரமும்‌ பிராணி உடலைப்‌ போலவே ஒரு யந்திரம்‌. 
சுவாசம்‌ இல்லாவிட்டால்‌ தாவர உயிரின்‌ வேலையும்‌ 
நடக்காது. தாவரமாயிலும்‌ சறி, ஜந்துவாயினும்‌ சரி, 
உண்ட பொருள்‌ எரிந்தால்தான்‌ உயிருக்கு வேண்டி௰ 
சக்தி உண்டாகும்‌. 

இலைகளும்‌ வேர்களுமே தாவரத்தின்‌ சுவாச அவயவங்்‌ 
கள்‌. அவற்றைக்‌ கொண்டு தனக்கு வேண்டிய பிராண 
வாயுவை எடுத்துக்‌ கொள்ளுகிறது. நிலத்தில்‌ மண்ணுக்கு 
இடையிலுள்ள காற்றிலிருந்து வேர்கள்‌ அனலவாயுவைக்‌ 
இர௫க்கன்றன. மரம்‌ முழுவதும்‌ காற்று சென்று 
பரவுவதற்குத்‌ தகுந்த ரந்திரங்கள்‌ நடு மரத்திலும்‌ ௯ 
களிலும்‌ இலைகளிலும்‌ இருக்கன்‌ உன. மண்ணில்‌ காற்று 
" புகுவகற்குத்‌ தகுந்த வசதி இல்லாவிடில்‌ வேர்கள்‌ 
செத்துப்போகும்‌ :; செடியும்‌ பட்டுப்போகுப்‌. 

சூரிய கிரணங்கள்‌ தம்மேல்‌ வீசும்போது தாவரத்‌ 
தின்‌ இலைகள்‌ உண்டு செரிக்கும்‌ தொ;மிலச்‌ செய்யும்‌. 
சதா காலமும்‌ இரவும்‌ பகலும்‌ காற்றிலுள்ள அனலவாயு 
வைத்‌ தாவரம்‌ எடுத்துக்கொண்டு சுவாசப்‌ பயன்‌ ௮டை 
கிறது. அதாவது உண்ணும்‌ நிகழ்ச்சி பகலில்‌ மட்டும்‌ 
நடைபெறுறெது. உயிர்ப்பு நிகழ்ச்சி பகலும்‌ இரவும்‌ 
ஈடைபெறுகிறது. 


அத்தியாயம்‌ 2 
ஆணும்‌ பெண்ணும்‌ 

குரவரங்களுக்கு உயிர்‌ இருக்கிறது என்றால்‌ மட்டும்‌ 
போதாது. தாவரங்கள்‌ ஓழுங்காக இல்லறமே ஈ௩டத்து 
இன்றன என்று சொல்லவேண்டும்‌. இல்லறத்தின்‌ முறை 
என்ன ? தாய்‌ தகப்பன்‌ கூட வாழ்ந்து மக்களைப்‌ பெற்று, 
குழந்தைகளை இளமைப்‌ பருவத்தில்‌ சரியாகப்‌ பாதுகாத்து, 
தங்களைப்‌ போலவே அந்தக்‌ குழந்தைகளும்‌ சுதந்தரக்‌ 
குடும்ப வாழ்க்கை நடத்திக்‌ குலத்தைப்‌ பெருக்கிக்‌ 
கொண்டே போவதற்கு வேண்டிய சாதன செளகரியங்‌ 
களையும்‌ அமைத்துக்‌ கொடுத்துவிட்டு, தம்‌ வாழ்நாள்‌ 
முடிந்தபின்‌ சாந்தநிலை அடைந்து தம்‌ யாக்கை பிற 
உயிர்களுக்கு உதவும்படி.த்‌ தாம்‌ மறைவது. மக்களின்‌ 
உயர்ந்த இல்லற முறை இதுவே. இதைக்‌ தாவரங்களும்‌ 
செய்கின்றன. இடம்‌ விட்டு ககரமுடியாத தாவர உயிர்‌ 
கள்‌ பல கஷ்டங்களுக்‌ கிடையில்‌ ஈன்றாகவே இல்வாழ்க்‌ 
கையை நடத்துகின்‌ றன. 

பூியும்‌ தாகழும்‌ சுவாசமும்‌ பிராணிகளுக்கும்‌ தாவ 
றங்களுக்கும்‌ பொது. ஆனால்‌ இல்வாழ்க்கையின்‌ முக்கிய 
இலக்கணம்‌ ஆண்‌ பெண்‌ என்னும்‌ இருபான்மை. இந்தப்‌ 
பேதம்‌ தாவர உலகத்திலும்‌ உண்டு. ஓவ்வொரு விதையும்‌ 
தாயும்‌ தகப்பனும்‌ அமைந்தே உண்டாகிறது. தாவரங்க 
ளின்‌ விவாகம்‌ மலர்களில்‌ நடைபெறுகின்றது. அவற்றி 
லுள்ள மெல்லிய பூந்தாதுக்கள்‌ மணம்புரிந்து மக்கட்‌ 
பேறு அடைகின்றன. அ௮கேகமாகத்‌ தாவரங்களில்‌ ஓரே 
மலரில்‌ ஆண்‌ தாதுவும்‌ பெண்‌ தாதுவும்‌ உண்டாகும்‌. 

5 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


ஆண்மலர்‌ வேருகவும்‌ பெண்மலர்‌ வேருகவும்‌ இருப்பதும்‌ 
உண்டு. செடிகளிலேயே ஆண்‌ வேறு பெண்‌ வேருக 
இருப்பதும்‌ உண்டு. விதையின்‌ தாயும்‌ தகப்பனும்‌ ஒரு 
மலரில்‌ உண்டான தாதுக்களாகவே இருக்கலாம்‌. அல்லது, 
வேறு மலர்களிலுள்ள தாதுக்கள்‌ கூடியும்‌ விதை உண்‌ 
டாகலாம்‌. தாயும்‌ தகப்பனும்‌ ஒன்றுகூட. இல்லறம்‌ 
நடத்தும்‌ வீடு தாவரத்தின்‌ மலர்‌. தாவர இசுக்கள்‌ 
தோன்றும்‌ இடம்‌ அதுவே. உண்டான விதைகள்‌ தாய்‌ 
வீட்டை விட்டு எங்கேயாவது தகுந்த இடம்‌ பார்த்துக்‌ 
கொண்டு புதுச்‌ செடிகளாக வளரும்‌. இவ்வாறே 
தாவர இனங்களின்‌ குலவிருத்தி கடைபெறுகறது. 

மலர்களின்‌ வீரிந்த இதழ்களும்‌ அவற்றின்‌ நிற்‌ 
களம்‌ அழகிய வடிவங்களும்‌ யாவரும்‌ அறிவார்கள்‌. 
ஆனால்‌ பூவினுள்‌ இருக்கும்‌ நுண்ணிய அ௮வயவங்களைச்‌ 
சோதித்துப்‌ பார்த்தால்தான்‌ தாவர ரகசியங்கள்‌ தெரி 
யும்‌. மலர்கள்‌ . பலவகைப்படும்‌. சிலவகைத்‌ தாவரங்‌ 
களின்‌ பூக்களில்‌ எல்லா அங்கங்களையும்‌ எளிதில்‌ காண 
லாம்‌. சில பூண்டுகளின்‌ மலர்களில்‌ அவற்றை எளிதில்‌ 
காணமுடியாது. நன்றாக மலர்ந்த பூ ஒன்றைச்‌ சோதித்துப்‌ 
பார்த்தால்‌ அதன்‌ மத்தியில்‌ மயிர்போல்‌ மெல்லிய தாதுக்‌ 
கள்‌ காணப்படும்‌. அவற்றில்‌ ல தாதுக்கள்‌ தம்‌ 
தலையில்‌ பொன்னிறத்தூளைச்‌ சுமந்திருக்கும்‌. அவற்றிற்‌ 
குகீ கேசரம்‌ என்று பெயர்‌. அவையே ஆண்‌ தாதுக்கள்‌, 
' பொன்னிறத்‌ தூளுக்குப்‌ பெயர்‌ பராகம்‌. மலரின்‌ மத்திய 
பாகத்தில்‌ பராகம்‌ இல்லாமல்‌ பசும்‌ கொண்டை.கள்‌ உள்ள 
சில தாதுக்கள்‌ காணப்படும்‌. அவையே தாய்த்‌ தாதுக்‌ 
கள்‌. அவை சூல்‌ தரித்து வமிச விருத்திக்கு வேண்டிய 
விதைகளை உண்டாக்கும்‌. தாய்த்தாதுவே காயாகும்‌. 
அதனுள்ளே ஓன்று அல்லது பல விதைகள்‌ குழந்தை 
கள்‌ தொட்டிலில்‌ கிடப்பதுபோல்‌ பதிந்திருக்கும்‌. 

6 


ஆணும்‌ பேண்‌ ணும்‌ 


தாய்த்‌ தாதுவிலுள்ள சூலாளது பூரித்து விதையும்‌ 
காயும்‌ உண்டாவதற்குப்‌ பராகப்பொடி அதை வந்து 
அடையவேண்டும்‌. ஒரு பூவிலுள்ள தாய்ப்பகுதியை 
அந்தப்பூவில்‌ உண்டான பராகமோ அல்லது வேறு மலரில்‌ 
உண்டான பராகமோ வந்து சேரலாம்‌, வேறு செடியி 
லிருந்தும்‌ வரலாம்‌, ஆனால்‌ அந்த இனத்துப்‌ பூவாக 
இருக்கவேண்டும்‌. பராகத்தூள்‌ வந்து சேராத காய்‌ 
மலர்‌ சூல்‌ தரிக்காது. கொஞ்சகாலம்‌ காத்துப்‌ பிறகு 
அழிந்துபோகும்‌. ்‌ 

பராகத்தூள்‌ படிந்து பூரித்தவுடனே தாய்த்தா து 
வேகமாகப்‌. பெருத்து உருவங்கொண்டு விதைகொண்ட 
காயாகும்‌. சல காய்களில்‌ குல விருத்திக்கு வேண்டிய 
விதையைத்‌ தவிர, சதையும்‌ ரசமும்‌ இருக்கும்‌. கனிந்த ' 
பின்‌ அவற்றைப்‌ பிராணிகள்‌ தேடித்‌ தின்னும்‌. சில 
வகைச்‌ செடிகளின்‌ காயில்‌ விதையைத்‌ தவிர வேறொன்‌ 
றும்‌ இராது. மொச்சை, கடலை, நெல்‌ முதலியன இந்த 
இனத்தைச்‌ சேர்ந்தவை. 

தாவரங்கள்‌ இவ்வாறு தாயும்‌ தகப்பனும்‌ முழந்தை 
களுமாக இல்லறம்‌ ஈடத்துவது சரியேயாயினும்‌, பிராணி 
களுக்கும்‌ தாவரங்களுக்கும்‌ ஒரு பெரிய வித்தியாசம்‌ 
உண்டல்லவா? தாவரங்கள்‌ இடம்‌ விட்டு இடம்‌ பெயர 
முடியாது. இருந்த இடத்திலேயே இருக்கவேண்டும்‌. 
பறவையும்‌, மிருகமும்‌, பூச்சியும்‌, புழுவுங்கூட, ஆணும்‌ 
பெண்ணும்‌ இங்கும்‌ அங்கும்‌ சென்று ஒன்றை ஓன்று 
தேடிக்கொள்ளும்‌. அவ்வாறு தாவரங்களில்‌ தாயாவது 
தகப்பனாவது இடம்‌ விட்டுச்‌ செல்ல முடியாது. ஆனபடி. 
யால்‌ தாவரங்களில்‌ ஆண்‌ தாதுக்களிலிருக்கும்‌ பராகப்‌ 
பொடி தாய்த்தாதுவோடு கலக்கப்‌ புற உதவியை 
எதீர்நோக்கி நிற்கிறது. இந்த உதவியைப்‌ பறக்கும்‌ பூச்சி 
களும்‌ காற்றும்‌ தாவரத்துக்குச்‌ செய்துவருகின்‌ மன. 

ரீ 





இதழ்களை நீக்கிப்‌ பூவிலுள்ள 
கேசரங்களையும்‌ தாய்த்‌ தாதுவையும்‌ 


காட்டும்‌ படம்‌ 
11. லாய்‌ 
இல மழுத்து, 







தி ர0ி0/விறு. 


தாய்த்‌ தாது 





இதழ்களை நீக்கிய மலர்‌ : கேசரத்தின்‌ 
1. கேசரம்‌, 2. தாய்த்‌ தாது நுனியில்‌ பராகப்‌ 
9, சூல்வாய்‌ 4, புல்லி பெட்டி அமைந்து 
5, பராகக்கூண்டு திற்கும்‌ பலவகை 
முறைகள்‌ 





இதகழ்களுக்கிடையீல்‌ கேசரங்கள்‌ தாய்த்‌ தாது 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


பறக்கும்‌ பூச்சிகளின்‌ உதவியைப்‌ பெற மலர்கள்‌ 
அழகான. இதழ்களைக்‌ கொண்டு அவற்றின்‌ சுவனத்தை 
இழுக்கின்றன. இலைகளினிடையில்‌ மல றந்து போகாமல்‌ 
பூச்சிகளின்‌ கவனத்தை இழுக்கும்‌ நிறத்துடன்‌ அமைந்து 
பூச்செளுக்குப்‌ பிரியமான மணம்‌ வீசும்‌. உள்ளே பூச்சி 
களுக்கு. உணவாகும்‌ தேனைச்‌ சுரக்கும்‌. தேனைத்‌ தேடிக்‌ 
கொண்டு 'பூச்சிகள்‌ மலரினின்று மலருக்குப்‌ பறந்து 
சென்று மதுவைக்‌ குடித்துத்‌ திருப்தி அடையும்போது, 
தம்மை அறியாமல்‌ மலரின்‌ குலவிருத்திக்கு உதவும்‌. 





தேன்‌ உறிஞ்சும்‌ பூச்சியும்‌ அதன்‌ தும்பிக்கையும்‌ 

தேனுக்காகப்‌ பூவினுக்குள்‌ பூச்சி நுழையும்பொழுது 
அதன்‌ உடலில்‌ பூவிலுள்ள பராகத்தூள்‌ ஒட்டிக்‌ 
கொண்டு படியும்‌. பிறகு பூச்சி ௮ந்த மலரிலோ வேறு 
மலரிலோ முதிர்ந்த தாய்த்‌ தாதுக்களைத்‌ தீண்டும்‌, 
பூச்சிகளின்‌ மேல்‌ படிந்திருக்கும்‌ பராகப்பொடி. தாய்த்‌ 
தா துக்களின்மேல்‌ பட்டு ஒட்டிக்கொள்ளும்‌. அப்படி 
ஓட்டிக்கொண்டு படிவதற்காகத்‌. தாய்த்தாதுவில்‌ : 
பசை நீர்‌ ஊறும்‌. இவ்வாறு தேனுக்காகப்‌ போகும்‌ பூச்சி, 
தாவரத்தின்‌ இல்லற வாழ்க்கைக்கும்‌ உதவுகிறது 
பராகத்தூள்‌ சுமந்து வருவதற்குக்‌ கூலியாகப்‌ பூச்சி 
தேனை அடைகிறது / 


10 


ஆணும்‌ பேண்‌ ணும்‌ 


காற்றடித்துப்‌ பூரிக்கும்‌ தாவர வகைகளில்‌ பராக 
மானது மிகுந்த அளவிலும்‌ காற்றுக்கு எளிதில்‌ சிக்கும்‌ 
படியான செளகரியமான நிலையிலும்‌ அமைந்திருக்கும்‌. 





காற்ருல்‌ பூரிக்கும்‌ ஒருவகையில்‌ காற்றின்‌ உதவியால்‌ 
ஆண்மலர்‌ பூரிக்கும்‌ பெண்மலர்‌ 
காற்றில்‌ வரும்‌ பராகத்தூளானது எளிதில்‌ தம்மேல்‌ 
படிந்து நிற்க, பூக்களின்‌ தாய்‌ அங்கங்களும்‌ அதற்கு 
அனுகூலமாக அமைந்திருக்கும்‌. 


11 ல்‌ 


, அத்தியாயம்‌ 3 
இல்வாழ்க்கை 

குரயும்‌ தகப்பனும்‌ பூச்சியினது உதவியாலோ காற்‌ 
றின்‌ உதவியாலோ கூடிப்‌ பெற்ற சந்தானத்தை 
எங்கேயாவது தகுந்த இடத்தில்‌ அமைத்தால்‌ அல்லவோ 
அந்தச்‌ சிசுக்கள்‌ சரியாக வளர்ந்து குல விருத்தி உண்டா 
கும்‌? தாவரங்கள்‌ இதையும்‌ கவனித்து வருகின்றன. 
தாய்மரத்தின்‌ அடியிலேயே விதைகள்‌ நிலத்தில்‌ விழுந்து 
முளைத்த செடிகள்‌ சரியாக வளர்ந்து விருத்தியாவதற்குச்‌ 
செளகரியம்‌ இராது. வெயில்‌ படுவதற்கு வசதி இராது. 
இட இடைஞ்சல்‌ கேநரிடும்‌. மண்ணிலுள்ள சாரத்தைத்‌ 
தாய்ச்‌ செடி நீர.த்து உபயோகப்படுத்தி விட்டிருப்பத 
னால்‌, அந்த. வகைச்செடிக்குச்‌ சிறப்பாக வேண்டிய 
பொருள்‌ போதிய அளவில்‌ அந்த இடத்தில்‌ வேர்களுக்குக்‌ 
இடைக்கா து. 

இதற்காகத்தான்‌ தாவரங்கள்‌ பலவித இனிப்பான 
பழங்களை உண்டாக்குகின்றன. பழங்களைத்‌ தேடிப்‌ 
பறவைகளும்‌ பிராணிகளும்‌ வருன்றன. பழத்தைத்‌ 
தின்றுவிட்டு விதைகளைப்‌ பலவிடங்களில்‌ போடுகின்‌ றன. 
விதைகளையும்‌ கடித்துத்‌ தின்றுவிடாமல்‌ இருப்பதற்காக 
அவை கடினமாகவும்‌ ருசியற்றும்‌ இருக்கும்‌. பிராணி 
களின்‌ உதவியால்‌ தாவர விதைகள்‌ தாய்ச்செடி. இருக்கும்‌ 
்‌ இடத்திலிருந்து வெரு தூரத்திற்குக்‌ கொண்டுபோகப்‌ 
படுகின்றன. இதற்குக்‌ கூலியாகவே பழத்தில்‌ இருக்கும்‌ 
இனிப்புப்‌ பொருள்‌ அமைந்திருக்கிறது. கூலியில்லாமல்‌ 
ஒரு வேலையும்‌ இயற்கையில்‌ நடைபெறுது / இவ்வாறு 

12 


இல்வாழ்க்கை 


பிராணிகளுக்கு உணவும்‌, தாவரத்தின்‌ வமிச விருத்திக்கு 
வேண்டிய செளகரியமும்‌ பரஸ்பரம்‌ உண்டாகத்‌ தந்து 
கொண்டு அவை ஒன்றுக்கொன்று உதவுகின்‌ றன. 

மனிதன்‌ தோட்டமும்‌ வயலும்‌ அமைத்துப்‌ பயிர்‌ 
செய்ய ஆரம்பித்தது வெகு சில காட்களாகத்தான்‌. 
உலகத்தில்‌ மனிதன்‌ தோன்றுவதற்கு அகேக கோடிக்‌ 
கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே தாவர வசைகள்‌ 
உண்டாகி வளர்ந்து வந்தன. மனிதனை எதிர்பாராமல்‌ 
தாவரங்கள்‌ தம்மைத்‌ தாம்‌ காப்பாற்றிக்‌ கொண்டும்‌ 
தம்முடைய குலங்களை விருத்தி செய்துகொண்டும்‌ 
வந்தன. 

சில இனங்களின்‌ கனிகளில்‌ சதை ஏதுமின்றி 
அவரை, துவரை, கடலை முதலியவைகளைப்போல்‌ விதை 
களாகவே இருப்பதுண்டு, அவை உலர்ந்து வெடித்துக்‌ 
கீழே விழுந்து காற்றில்‌ அடித்துக்கொண்டு போகப்படும்‌. 
பிராணிகளின்‌ உதவியின்றிக்‌ காற்றிலேயே பறந்து 
செல்லுவதற்காகச்‌ சில காய்களும்‌ விதைகளும்‌ மிக 
லேசாக இருப்பதோடு சிறகைப்போன்ற சாதனமும்‌ 
கொண்டிருக்கும்‌. வெடித்த விதை வெகுதூரம்‌ பறந்து 
சென்று தகுந்த இட.த்தில்‌ அமைந்து செடியாக முளைத்து 
வளர்ந்து தன்‌ குலத்தை விருத்தி செய்யும்‌. பருத்தி 
விதையில்‌ ஒட்டி. நிற்கும்‌ பஞ்சு இந்தவிதமான சாதனமே 7; 
கமக்குத்‌ துணி உற்பத்தி செய்து கொடுப்பதற்கு உண்‌ 
டானதல்ல. அவ்வா அமைந்திருப்பது அதனுடைய 
சந்தான விருத்திக்காகத்தான்‌. இப்போது பஞ்சுக்காகவே 
காம்‌ அதைப்‌ பயிர்‌ செய்துவருகிறோம்‌. இதை முதலில்‌ 
அது எதிர்‌ பார்க்கவில்லை. ஆனால்‌ பஞ்சுக்காக நாம்‌ 
அதைப்‌ பயிர்‌ செய்ய ஆரம்பித்த பிறகு, அதன்‌ குல 
விருத்தியும்‌ ஈன்றாகவே ௩டைபெற்று வருகிறது. காற்றுக்‌ 
குப்‌ பதிலாக நாமே அதைப்‌ பலவிடங்களில்‌ வைத்துப்‌” 

18 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


பயிர்‌ செய்கிறோம்‌, இதுவும்‌ இயற்கை அமைப்பில்‌ ஒரு 
வி௫த்திரமே. பருத்தி பஞ்சை லஞ்சமாகக்‌ கொடுத்து 
மனிதனுடைய உதவியைப்‌ பெற்றுக்‌ குலவிருத்தி அடை 
இறது. 

இடம்‌ விட்டு இடம்‌ போகச்‌ சில விதைகளில்‌ 
உள்ள முள்ளுகள்‌ உதவுகின்றன. பிராணிகளின்‌ பேரில்‌ 
ஓட்டிக்கொண்டு. வெகுதூரம்‌ கொண்டு போகப்பட்டு 
வேறு இடங்களில்‌ மண்ணில்‌ பதிகின்றன. இதற்காகவே 
அந்த இனங்களில்‌ முள்ளுகள்‌ உண்டாகி இருக்கின்‌ றன. 
காட்டில்‌ கடந்தால்‌ நெருஞ்சிமுள்‌ காலில்‌ பற்‌.றிக்கொள்ளு 
இறது. துணியில்‌ பலவித முள்விதைகள்‌ ஓட்டிக்கொள் 
இன்றன. கொஞ்ச தூரமோ வெகுதூரமோ சென்று 
அவற்றைப்‌ பிடுங்கி எடுத்து எறிகிறோம்‌. அவை 
மண்ணில்‌ இடந்து மழை வந்ததும்‌ முளைக்கின்றன. 
காட்டு மிருகங்களின்‌ உடலில்‌ இவ்வாறே பல்லாண்டு 
களாக அந்த முட்கள்‌ ஓட்டிப்‌ பரவி விஸ்தாரமாகப்‌ 
பயிராயின. 

உள்ளே புகுந்து பார்க்கப்‌ பார்க்க இயற்கை ஆராய்ச்‌ 
சியில்‌ காணக்கூடிய விரோதமும்‌ ரசமும்‌ எந்தக்‌ கட்டுக்‌ 
கதையிலும்‌ காண்பதரிது. 


14 


அத்தியாயம்‌ 4 
உணவுச்‌ சக்கரம்‌ 

ஒரு மரத்தை வெட்டி. உலர்த்திச்‌ சுட்டால்‌ அவ்வளவும்‌ 
கரியாகிறது. ஆகையால்‌ மரம்‌ உயிருடன்‌ இருந்தபோது 
அவ்வளவு கரியும்‌ மரத்தினுள்‌ வேறு உருவத்தில்‌ இரும்‌ 
இருக்கவேண்டுமல்லவா £ கரிப்பொருளே தாவரங்களின்‌ 
முக்கியமான அம்சம்‌ என்பது இதனால்‌ தெரியவருகிறது. 
கரிப்பொருள்‌ தண்ணிீருடனும்‌ வேறு சில தாதுக்களுட 
னும்‌ கலந்து மரப்பொருளாகிறது. சுட்டபொழுது ஈரமும்‌ 
- மற்ற அம்சங்களும்‌ வெளிப்பட்டுப்போய்க்‌ கரிமட்டும்‌ 
நிற்கிறது. வளரும்‌ செடி. எங்கிருந்தோ இவ்வளவு கரியைச்‌ 
சம்பாதித்துக்கொண்டு மரப்பொருளாகச்‌ செய்துகொள்ளு 
கிறது. 

அடுப்பு நிறையக்‌ கரிபோட்டு எரித்த பிறகு கழே 
சிந்திக்‌ டெக்கும்‌ கொஞ்சம்‌ சாம்பல்‌ தவிர வேறு ஓன்றும்‌ 
நிற்காமல்‌ கரி. அவ்வளவும்‌ மறைந்துபோகிறது. ஒரு 
மூட்டை கரியை எரித்தாலும்‌ இதுவே நடைபெறுகிறது. 
கரி எரிந்தால்‌ அவ்வளவும்‌ கரற்றிலுள்ள அனல வாயு 
வுடன்‌ புணர்ந்து கரியமிலவாயுவாகி வாயுமண்டலத்தில்‌ 
காற்றுடன்‌ காற்றாக மறைந்துவிடுகிறது. காற்றுருவாகி 
மறைந்து போன கரி அழிந்துபோகவில்லை. எந்தப்‌ 
பொருளும்‌ அழிந்துபோக முடியாது, உருவமும்‌ அமைப்‌ 
பும்‌ இடமும்‌ மாறுமே ஒழிய இருந்த ஒரு பொருள்‌ இல்‌ 
லாமற்‌: போகாது. கண்ணுக்குத்‌ தெரியாமல்‌ வாயுப்‌ " 
பொருளாகி மறையுமே ஒதிய அழிந்துபோக முடியாது. 
எரிந்தபோன காடுகளும்‌ அடுப்பில்‌ எரிந்த விறகும்‌ 
கரியும்‌, ரெயில்‌ வண்டி. எஞ்சின்களிலும்‌ கப்பல்களிலும்‌ 

15 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


யந்திர ஆலைகளிலும்‌ எரிக்கப்பட்ட சுரங்கக்‌ கரியும்‌ 
எல்லாமே கரியமிலவாயுவாகக்‌ கண்ணுக்குத்‌ தெரியாத 
காற்றுருவமாகி வாயுமண்டலத்துக்குள்‌ கலந்துபோய்‌ 
விட்டன. 
இவ்வாறு போனது போனதேதானா? இல்லை, காற்‌: 
அருவங்‌ கொண்டு மறைந்த கறி மறுபடி கரி ஆக முடியும்‌, 
வாயு மண்டலத்திலுள்ள கரியமிலவாயுவைக்‌ கொண்டு 
செடிகளும்‌ கொடிகளும்‌ மரங்களும்‌ புல்லும்‌ பூண்டும்‌ 
மறுபடி. மிகப்‌ பொறுமையாக வெயிலில்‌ கின்று தவம்‌ 
செய்து கரிப்பொருளைப்‌ பிரித்து எடுத்துக்கொள்கின்‌ றன. 
கரியுடன்‌ புணர்ந்து அதைத்‌ தூத்துக்‌ காற்றுாக்கவிட்ட 
அனலவாயுவை மெள்ள வேறுபடுத்தி நீக்இவிட்டு, 
மறைந்துபோன கரியை மறுபடியும்‌ தாவரப்‌ பொருளாக்‌ 
க்கொண்டு, இலையும்‌ பூவும்‌ காயும்‌ கனியும்‌ கொம்பும்‌ 
மரமுமாக உலகத்துக்குத்‌ தருகின்றன. ஒரு மணியில்‌ 
நாம்‌ எரித்துவிட்ட விறகை, மறுபடி பலமா தங்கள்‌ வேலை 
செய்து தாவர உலகம்‌ வாயுவிலிருந்து கரியமிலவாயுவை 
உட்கொண்டு கரியைப்‌ பிரித்து எடுத்துக்கொண்டு அதைத்‌ 
இரும்ப மரப்பொருளாக்கி விடுகிறது. 
இதுமட்டுமல்ல ; தாவர உலகத்தில்‌ செடிகளிலும்‌ 
மரங்களிலும்‌ உண்டாகும்‌ இலை, பூ, காய்‌, பழம்‌, கிழங்கு, 
புல்‌, கரும்பு, நெல்‌ முதலிய பொருள்களை த்‌ தேடி.த்தேடி 
மனிதனும்‌ மிருகங்களும்‌ மற்றப்‌ பிராணிகளும்‌ தின்‌இன்‌ 
றன. அவை அவ்வளவும்‌ அகநேகமாகக்‌ கரிப்பொருளே. 
மாவைக்கொண்டு பல பணியாரங்கள்‌ செய்வதுபோல்‌ 
வாயுமண்டலத்திலிருந்து பிரித்து எடுத்துக்கொண்ட கரி 
. யைத்‌ தாவரங்கள்‌ பலவிதக்‌ காயும்‌ கனியும்‌ தானியமு 
மாகச்‌ செய்கின்றன. நாம்‌ இன்னும்‌ எல்லாப்‌ பொருளுமே 
கரியின்‌ உருவங்கள்‌ என்று சொன்னோமானால்‌ குற்ற. 
மில்லை. சுட்டால்‌ எந்தத்‌' இன்பண்டமும்‌ கருப்‌: 
16 


உணவுச்‌ சக்கரம்‌ 


போவதைப்‌ பார்க்கிறோம்‌ அல்லவா 2 காற்றிலுள்ள 
கரியைத்‌ தாவரம்‌ எப்படியோ நெல்லும்‌ பருப்பும்‌ காயும்‌ 
கனியுமாக ஆக்குகிறது. இதுவே தாவரத்தின்‌ ஜீவ 
ரசாயனம்‌. அவற்றை நாம்‌ தின்று ஈம்முடைய உட 
லிலுள்ள தோலும்‌ எலும்பும்‌ தசையுமாகச்‌ செய்து 
கொள்ளுகிறோம்‌. இது ஜந்துக்களின்‌ ஜீவ ரசாயன 
வேலை. 

இவ்வாறு தாவரப்‌ பொருள்களைக்‌ கொண்டு காம்‌ 
செய்துகொள்ளும்‌ யாக்கையை அ௮னவரதம்‌ அடுப்பை 
ஊதுவது போல கதி ஊத எரித்து வருகிறோம்‌. அதுவே 
சுவாசம்‌. அது இல்லாவிட்டால்‌ இறப்போம்‌. உண்ட 
உணவு தசையாகறது. பிறகு அது தஇீயின்றி இடை 
விடாமல்‌ எரிக்கப்படுகிறது. எரிக்கப்பட்டுக்‌ கரியமில 
வாயுவா௫டச்‌ சுவாசத்தின்‌ வழியாக வாயுமண்டலத்துக்குச்‌ 
செல்கிறது. ஆயுள்‌ முழுதும்‌ இது ஈடக்கிறது ; இப்‌ 
படியே எல்லாப்‌ பிராணிகளின்‌ உடலிலும்‌ நடை 
பெறுகிறது. 

இவ்வாறு தீயின்றி எரிக்கப்படும்‌ தசைப்பொருளும்‌ 
தீயில்‌ போட்டு எரிக்கப்பட்ட விறகைப்போலவே வாயு: 
மண்டலத்துக்குப்‌ போய்ச்‌ சேருகிறது. பிறகு அது 
தாவரங்களுக்கு உணவாகிறது. காற்றாகி மறைந்துபோன 
கரியைப்‌ பழையபடியே தாவரப்‌ பொருளாக்கும்‌ ரசாயனச்‌ 
சக்தியைச்‌ செடியும்‌ புல்லும்‌ படைத்திருக்கன்‌ றன. 
ஆனால்‌ இந்தக்‌ காறியத்திற்குத்‌ துணையாகச்‌ சூரிய ஒளி 
வேண்டும்‌. சூரிய ஓளி இல்லாமல்‌ இது கடைபெறு து. 
இலையும்‌ புல்லும்‌ கரியமில வாயுவை உண்டு வளர்இன்‌ 
றன. ஆனால்‌ அதற்கு இரண்டு சாதனங்கள்‌ வேண்டும்‌ : 
ஈரமும்‌ வெயிலும்‌ வேண்டும்‌. புல்லிலும்‌ செடிகளின்‌ 
இலைகளிலும்‌ இருக்கும்‌ பச்சைப்பொருளின்‌ மேல்‌ சூரிய 
கரணங்கள்‌ வீழ்ந்தால்‌ ௮து ரசாயனச்‌ சக்தியை அடை 

17 
தா. 2 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


கிறது. சீமே நிலத்தினின்று உறிஞ்சிய ஈரமும்‌ : மேலே 
வீசும்‌ சூரிய ஒளியும்‌ சேர்ந்தால்‌ கரியமிலவாயு தன்‌ கரிப்‌ 
பொருளைத்‌ தாவரப்பச்சைக்குத்‌ திரும்பத்‌ தந்துவிடு 
இறது.* விடுபட்ட அனலவாயு காற்றில்‌ கலக்துபோகிறது. 

உயிரற்ற கரியை உயிருள்ள மரப்பொருளாகச்‌ 
செய்துகொள்ளும்‌ சக்தியைத்‌ தாவரம்‌ படைத்திருக்க து. 
பிராணிகளால்‌ இது மூடியாது. பிராணிகள்‌ தாவரப்‌ 
பொருளைத்‌ தின்றே கரிப்பொருளைத்‌ தசைப்பொருள்‌ 
ஆக்கிக்கொள்ள முடியும்‌. சூரிய சரெணங்களைப்‌ பயன்‌ . 
படுத்திக்கொள்ளும்‌ சக்தி பிராணிகளுக்கு இல்லை. அதைத்‌ 
கதாவரமே படைத்திருக்கிறது. சில பிராணிவகைகள்‌ 
கதாவரத்தைம்‌ இன்பதில்லை ; பிராணிகளைத்‌ தின்னும்‌. 
அதாவது தாவரங்களை உண்டுவளரும்‌ பிராணிகளுடைய 
குசையை உண்கின்றன. எவ்வாரறுயினும்‌ ஒன்றே. எந்தப்‌ 
பிராணியும்‌ தானாகக்‌ கரியை உயிர்ப்‌ பொருளாக்கிக்‌ 
கொள்ள முடியாது. தாவரத்தின்‌ வழியாகத்தான்‌ கரிப்‌ 
பொருள்‌ உயிர்ப்பொருளாகி, பின்னர்‌ ௮து பிராணி 
களுக்கு உதவும்‌. 








* தைத்திரீய உபநிஷத்தில்‌ பிருகுவல்லி எட்டாவது அத்தியா 
பத்தில்‌ ரிஷி சொல்லுகிருர்‌ : * தண்ணீரே அன்னம்‌, ஜோதி அன்‌ 
னத்தை உண்கிறது. நீறில்‌ ஜோதி நிலைபெறுகறது. அன்னம்‌ அன்ன 
மாக நிலைபெறுவறைது.”” 


18. 


அத்தியாயம்‌ 5 
வாயும்‌ வயிறும்‌ 

துரவரங்களின்‌ வளர்ச்சிக்ரு வேண்டிய பெபொருள்‌ 
அவற்றினுக்கு எங்கிருந்து வந்துசேருகறது என்று, விஷ 
யம்‌ தெரியாதவர்களைக்‌ கேட்டால்‌, பூமியிலிருந்து வேர்‌ 
களின்ரூலம்‌ பெறுகின்றன என்றே முதலில்‌ சொல்லத்‌ 
தோன்றும்‌. உண்மை அவ்வாறு அல்ல. தம்‌ யாக்கை 
அமைப்புக்கு வேண்டிய கரி அவ்வளவையும்‌ தாவரங்கள்‌ 
காற்றிலுள்ள கரியமிலவாயுவிலிருந்து பெறுகன்றன. 
மரத்திலுள்ள கரி அவ்வளவும்‌ காற்றிலிருந்து அடைந்த 
பொருள்‌. மண்ணில்‌ கரிப்பொருள்‌ இல்லை. வேர்களின்‌ 
மூலம்‌ தாவரங்கள்‌ தாகத்திற்குக்‌ தண்ணீர்‌ குடிக்கின்‌ 
றன. ஆகாரம்‌ என்று சொல்லக்கூடிய கெட்டி 
உணவை அதிக அளவில்‌ இலைகளின்‌ மூலமே அடை 
இன்றன. மண்ணிலிருந்து உறிஞ்சும்‌ தண்ணிருடன்‌ மரம்‌ 
ஓரளவு உணவுப்பொருளையும்‌ உட்கொள்ளுகி றது, ஆனால்‌ 
அது மிகச்‌ சிறிய அம்சம்‌ என்றே சொல்லலாம்‌. செடிக்கு 
அதன்‌ இலைகளே வாய்‌ வயிறு இரண்டுமாகும்‌. ஆனபடி 
யால்‌ இலையே தாவரத்தின்‌ மிக முக்கியமான உறுப்பு. 

இலைகளே தாவர உயிர்கள்‌, இலைகள்‌ கூடி. 
வாழும்‌ ஓர்‌ அமைப்பே மரம்‌ என்று சொன்னாலும்‌ 
குற்றம்‌ இல்லை. இலைகள்‌ தம்‌ வேலையைச்‌ சரிவரச்‌ 
செய்வதற்கு அனுகூலமாக இருக்கத்தான்‌ மரத்தின்‌ நடுத்‌ 
தண்டும்‌ களைகளும்‌ வளர்ந்து பரவி அமைந்து நிற்தன்‌ 
றன. நகரத்திலுள்ள ஜனங்களுக்கு வீடுகளும்‌ தெருக்‌ 
களும்‌ அமைந்திருப்பதைப்போல்‌ ஈடுமரமும்‌ கொம்புகளும்‌ 
தாவரத்தில்‌ ௮மைந்‌இருக்கன்‌ றன. 


19 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


-வாயுமண்டலத்திலுள்ள கரியமிலவாயு தாவரத்திற்கு 
வேண்டிய அளவு கரிப்பொருளையும்‌ தருகிறது. அது 
எப்படி. நடைபெறுகறதென்று கொஞ்சம்‌ விளக்கலாம்‌. 


கரியமிலவாயுவின்‌ ஓவ்வொரு மூலக்கூற்றிலும்‌ ஓர்‌ 
அணுக்‌ கரியும்‌, இரண்டு ௮ணு- அனலமும்‌ புணர்ந்து 
நிற்கின்றன. கரியானது திடப்பொருள்‌. அனலமான து 
வாயுப்பொருள்‌. இரண்டும்‌ கூடினால்‌ கரியமிலம்‌ என்கிற 
வாயுப்பொருள்‌ உண்டாகிறது. அடுப்பில்‌ கரி போட்டு 
எரித்தால்‌ காற்றிலுள்ள அனலவாயு கறியுடன்‌ சேர்ந்து 
கரியமிலமாகிறது, இவ்வாறு உண்டான கரியமிலவாயு 
காற்றுடன்‌ சேர்ந்து மறைந்து போகிறது. கரியும்‌ அனல 
மும்‌ சேரும்‌ புணர்ச்சி வேகத்தை : நெருப்பு * என்கிறோம்‌. 


மனிதன்‌ உட்பட எல்லாப்‌ பிராணிகளும்‌ சுவாசத்‌ 
இன்மூலம்‌ இடைவிடாமல்‌ கரியமில வாயுவை வெளிப்‌ 
படுத்துகின்றன. தாவரப்‌ பொரு உண்டு பிராணிகள்‌ 
தம்‌ தசைகளை உண்டாக்கிக்கொள்கின்றன ; அல்லது 
அவ்வாறு உண்ட பிராணிகளின்‌ தசையை்த்‌ தின்று தம்‌ 
தசையை வளர்க்கின்றன. மனிதன்‌ இரண்டும்‌ செய்ஒிருன்‌. 
புலி தாவரத்தைத்‌ தின்னாது. மாடு, மான்‌ முதலியவகைப்‌ 
பிராணிகள்‌ தாவரத்தையே தின்னும்‌. எவ்வாருயினும்‌, 
49சாணிகளுடைய தசைப்பொருளான து அவை உட்கொள்‌ 
ளும்‌ பிராணவாயுவுடன்‌ கலந்து உடலில்‌ நெருப்பின்‌ றி 
எறரிவதனால்‌ கரியமிலவாயு உண்டாகி, அது சுவாசத்தின்‌ 
வழியாக நீக்கப்படுகிறது. எரியும்போது இயானது கண்‌ 
ணுக்குப்‌ புலப்படா இருந்தாலும்‌, கரியடுப்பில்‌ கரி எரிவது 
போலவே நம்முடைய உடலிலும்‌ தசைஉருவமான தறி 
எரிந்துகொண்டிருக்கிறது. அவ்வாறே எல்லாப்‌ பிராணி 
களின்‌ உடலிலும்‌ நடைபெறுகிறது. 

20 


வாயும்‌ வயிறும்‌ 


இவ்வாறு இடைவிடாமல்‌ வாயுமண்டலத்துக்குள்‌ 
, கரியமிலவாயு வந்து சேருகிறது. இந்தக்‌ கரியமிலவாயு 
வைச்‌ தாவர இலையானது பிரித்துக்‌ கரி அம்சத்தை எடுத்‌ 
துக்கொள்ளுகிறது ; அனலவாயு அம்சத்தை நிக்இவிடு 
கிறது. இந்த ரசாயன வேலையைச்‌ செய்து முடிப்பதற்கு 
அது தனிச்சக்தி படைத்திருக்கிறது. இலையிலுள்ள 
பச்சைப்‌ பொருளில்‌ இந்த ரசாயனச்‌ சக்தி இருக்கிறது. 
எல்லா இலைகளும்‌ பச்சைநிறமாக இருப்பதன்‌ ரகசியம்‌ 
இதுவே. பசும்புல்லும்‌ தாவர இலகளும்‌ பச்சையாக 
இருப்பது வெறும்‌ அழகுக்கல்ல. இலைப்பச்சையே தாவ 
சத்தின்‌ ரசாயனச்‌ சாலை. பிராணிகளின்‌ உடலில்‌ இந்த 
ரசாயனப்‌ பச்சை இல்லை. காற்றிலுள்ள கறியமிலச்‌ 
தைச்‌ சே;இத்துத்‌ தாவரத்திற்கு வேண்டிய கரிப்பொருளை 
எடுத்துக்கொள்ளுகற சக்தியை இலைப்பச்சை படைத்‌ 
திருக்கிறது. அவ்வாறு எடுத்துச்கொள்ளப்பட்ட கறி 
யினின்று எல்லா மரப்பொருள்களும்‌ உண்டாகன்‌ றன. 

இந்த ரசாயன வேலையில்‌ கரிப்பொருளுடன்‌ தண்ணீ 
ரில்‌ ஓர்‌ அம்சமான நீரகத்தாதுவும்‌ சேரவேண்டும்‌. நீரகம்‌ 
என்பது தண்ணீரின்‌ சிறப்பான மூல தாதுப்‌ பொருள்‌. 
அது ஒரு வாயு. நீரகத்துடன்‌ அனலவாயு புணர்ந்தால்‌ 
தண்ணீர்‌ உண்டாகிறது. நீரின்‌ மூலக்கூறு ஓவ்வொன்றி 
௮ம்‌ இரண்டு நீரக அணுவும்‌ ஓர்‌ அனல அணுவும்‌ 
சேர்நீது நிற்கின்றன. வேரிலிருந்து பெற்ற நிரையும்‌ 
வாயுமண்டலத்திலிருந்து பெற்ற கரியமிலவாயுவையும்‌ 
சேர்த்து இலைப்பச்சை தனக்கு வேண்டிய மரப்பொருளை 
உற்பத்தி செய்துகொள்ளுகறது. இந்த உற்பத்தி 
வேலைக்குச்‌ சூரியனுடைய வேகம்‌ வேண்டும்‌. இதுவே 
இல்களில்‌ ஈடைபெறும்‌ ஜீரண நிகழ்ச்சி. இதிலிருந்து 
இலைகளுக்குக்‌ காற்றும்‌ வெயிலும்‌ ஈரமும்‌ ஏன்‌ வேண்டும்‌ 
என்பது விளங்கும்‌, 


21 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


வேர்கள்‌ உறிஞ்சிய நீரானது மேலே சென்று இலை 
களை அடைந்து இலைகளின்‌ மேல்புறத்தில்‌ ஒரு கண்ண 
றைப்‌ பரப்பாகப்‌ பரவி நிற்கும்‌. அதுவே இலைகளின்‌ 
தண்மைக்குக்‌ காரணம்‌. இலைகளின்‌ ஈரம்‌ வாயுமண்ட 
லத்தில்‌ உள்ள கரியமிலவாயுவை இழுத்து இலைப்பச்சைக்‌ 
குத்‌ தருகிறது. இலைப்பச்சை சூரியகரணங்களின்‌ உதவி 
யைக்கொண்டு கரியமிலவாயுவைச்‌ சே தத்துக்‌ கரியை எடுத்‌ 
ுக்கொண்டு மரப்பொருள்களாக மாற்‌.றிக்கொள்கிறது. 


அத்தியாயம்‌ டூ 
கரியின்‌ அலைச்சல்‌ 

காம்‌ உண்ஸம்‌ சோற்றைக்கொண்டு தசைசயும்‌ 
தோலும்‌ எலும்பும்‌ எல்லாமுமே செய்து கொள்ளுவதைப்‌ 
போல்‌ தாவரத்திலுள்ள இலைப்பச்சை தாவரத்திற்கு 
வேண்டிய பல பொருள்களையும்‌ கரியமிலத்திலுள்ள 
கரியைக்‌ கொண்டு செய்து கொள்கிறது. அது நுண்ணிய 
நாளங்களின்‌ வழியாகத்‌ தாவரத்தின்‌ பல பாகங்களுக்குப்‌ 
போய்ச்‌ சேருகிறது. 

“இப்படி. உண்டான தாவரப்‌ பொருள்‌ வகைகளை 
உண்டு அவற்றிலுள்ள கரியைப்‌ பிராணிகள்‌ அடைகின்‌ 
ன, பிராணிகள்‌ தாம்‌ அடைந்த கரியைத்‌ தம்‌ உடல்‌ 
களில்‌ எரித்துக்‌ கரியமிலவாயுவாகச்‌ செய்து வாயுமண்ட 
லத்துக்குத்‌ தருகின்றன. அந்தக்‌ கறியமிலவாயுவைச்‌ 
சேத்து அதிலுள்ள கரியை மறுபடியும்‌ தாவரங்கள்‌ 
எடுத்துக்‌ கொள்கின்றன. இவ்வாறு, கரிப்பொருள்‌ தாவர 
உலகத்திலும்‌ பிராணி உலகத்திலும்‌ சுற்றிச்‌ சுற்றி 
இயங்குகிறது. தாவரப்பொருள்‌ எவ்விதத்தில்‌ எரிந்து 
சேதப்பட்டாலும்‌, காடு பற்றி எரிந்தாலும்‌ ஆலைகளிலும்‌ 
யந்திரங்களிலும்‌ எரிந்தாலும்‌ பிராணிகள்‌ உண்டு தேகத்‌ 
இல்‌ உயிருக்கு உதவிக்‌ கரியமிலவாயுவாகி வெளிப்பட்டா 
லும்‌, எவ்வாரறுயினும்‌ அந்தக்‌ கரியானது கரியமிலமாக 
வாயு மண்டலத்துடன்‌ கலந்துவிடுகிறது. மீண்டும்‌ தாவ 
ரத்துக்கு உணவாகிறது. கரியே உலகத்துக்கு அன்னம்‌. 
அது வாயுவாகித்‌ தாவரத்தை வளர்க்கிறது. தாவர 
மாப்‌ பிராணி உலகத்தை வளர்க்கிறது, 

25 


தாவாங்களின்‌ இல்லறம்‌ 


அனலவாயுவுக்கு ஆறாத பசி. கரிப்பொருள்‌ எங்கே 
கிடைக்கும்‌ என்று ௮து தேடிக்கொண்டே இருக்கும்‌. 
அடுப்பில்‌ புகுந்து கரியை எரிக்கிறது. மூச்சில்‌ புகுந்து 
பிராணிகளின்‌ உடலில்‌ பிரவேசித்துத்‌ தசைகளை இடை 
விடாமல்‌ எரித்துவருகிறத. ஆனால்‌ ஏரிந்துபோன 
கரியைத்‌ தாவரங்கள்‌ மறுபடி. விடுவித்து இலையும்‌ கனிய 
மாகச்‌ செய்கன்றன. 

இவ்வாறு தாவர உலகத்திலும்‌ பிராணி உலகத்‌ 
திலும்‌ கரிப்பொருளானது அ௮னலவாயுவால்‌ பின்‌ 
தொடரப்பட்டுச்‌ சுழன்று சுழன்று இயங்குகின்றது. 
ருத்திராகாரமாக அனலவாயு ஒரு பக்கமும்‌ திருமாலைப்‌ 
போல்‌ உலகமெங்கும்‌ பரந்து நிற்கும்‌ தாவரப்‌ பச்சை 
மற்றொரு பக்கமும்‌ கரியைத்‌ துரத்தித்‌ துரத்தி ஒட்ட, 
எல்லா உயிருக்கும்‌ அன்னமாகிய கரி தாவர உடல்‌ 
களிலும்‌ பிராணி உடல்களிலும்‌ வாயு மண்டலத்திலும்‌ 
முறையே மரமாூத்‌ தசையாகிக்‌ காற்றாகிச்‌ சுற்றிச்‌ சுற்றி 
இயங்குகிறது. கரியும்‌ இலைப்‌ பச்சையும்‌ அனலவாயுவும்‌ 
மூறையே பிரம்மன்‌, விஷ்ணு, சிவன்‌ ஆகிய மும்சூர்த்தி 
களைப்போல்‌ உயிரை உண்டாக்கி, கடத்தி, சம்ஹாரமும்‌ 
செய்துவருகின்‌ றன, 


ஃக்‌ 


அத்தியாயம்‌ 7 
இலையும்‌ வெயிலும்‌ 

குரவரத்தின்‌ வாயும்‌ வயிறுமான இலையில்‌ ஒரு நடு 
கரம்பு இருக்கிறது: அதற்கு இருபுறமும்‌ சிறு ஈரம்புகள்‌ 
இளைகிளையாகப்‌ படர்ந்தும்‌ இருக்கும்‌. இவ்வாறு அமைந்‌ 
இருக்கும்‌ ஈரம்புவலைக்குள்‌ பச்சை நிறப்பொருள்‌ அடர்ந்து 
நின்று காற்றும்‌ வெயிலும்‌ படும்படி யாகத்‌ தட்டையாக 
விரிந்திருக்கும்‌. புல்வகைகளில்‌ நடுஈரம்பு இல்லாமல்‌ சிறு 
நரம்புகள்‌ அடித்‌ தண்டிலிருந்தே புறப்படும்‌. இலைகளின்‌ 
பச்சை நிறம்‌ தாவர உலகத்தின்‌ பொது இலக்கணம்‌. 
இனத்துக்கு இனம்‌ ஓரளவு வேறுபட்டாலும்‌ பொது 
வாகத்‌ தாவரங்களின்‌ இலைகள்‌ பசுகிறமாகவும்‌ அகன்று 
விரிந்து வெயில்‌ படும்படி. யாகவும்‌ அமைந்‌தஇிருக்கும்‌. 
வாயுமண்டலத்திலுள்ள கரியமிலவாயுவை உண்டு 
அதிலுள்ள கறிப்பொருளை எடுத்துக்கொண்டு அத 
னுடன்‌ வேறு தாதுக்கலாக்‌ கூட்டி. மரத்திற்கு 
வேண்டிய எல்லாப்‌ பொருள்களையும்‌ செய்துதருவது 
இலையின்‌ தொழில்‌. 

இந்த வேலைக்குச்‌ சூரிய கரணங்களின்‌ வேகம்‌ 
வேண்டும்‌. ஓளிக்‌ கதிர்களின்‌ வேகம்‌ ஒருவித மின்சாரச்‌ 
சக்தியாக ரசாயன வேலை செய்கிறது. சூரிய கரணங்‌ 
கலப்‌ பெறுவதற்கு இயைந்த முறையில்‌ இலைகள்‌ 
அமைந்து கிற்கும்‌. அந்த அந்த வகையைச்‌ சேர்ந்த 
தாவரத்தின்‌ பரம்பரைச்‌ சூழ்நிலையை ஓட்டிச்‌ சூரிய 
னுடைய ஒளியை அடைய அந்த இலைகளின்‌ வடி.வமும்‌ 
அமைப்பு முறையும்‌ இருக்கும்‌. சூரியனுடைய கிரணங்‌ 
கள்‌ ஏராளமாகக்‌ இட்டும்‌ செளகரியத்தைப்‌ பரம்பரை 
யாகப்‌ பெற்று வளர்ந்த தாவர வகைகளின்‌ இலைகள்‌ 

25 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


அநேகமாக அகன்று வட்ட விளிம்புடன்‌ விரிந்இருக்கும்‌. 
நிழல்படும்‌ அடர்ந்த இடங்களிலும்‌ புதர்களிலும்‌ பரம்‌ 
பாரையாக வளர்ந்த இனங்கள்‌ காற்றும்‌ வெயிலும்‌ 
கொஞ்சமாக இருந்தாலும்‌ அவற்றை எல்லா இலைகளும்‌ 
ஈன்முகப்‌ பயன்படுத்திக்‌ கொள்வதற்குத்‌ தகுந்த பலவேறு 
சிக்கனமான வடிவங்களைக்‌ கொண்டிருக்கும்‌. சில செடி. 
களின்‌ இலைகள்‌ காதுகள்‌ கொண்டிருக்கும்‌. சில வகை 
இலைகள்‌ வாள்‌ அரத்தின்‌ வாய்போலப்‌ பற்களைக்‌ 
கொண்டிருக்கும்‌. சில இனங்களில்‌ ஒவ்வோர்‌ இலையும்‌ 
பல சிறு இலைகளாகப்‌ பிரிந்திருக்கும்‌. ஓரு மரத்தின்‌ 
இலைகள்‌ தாமே ஒன்றையொன்று நிழலில்‌ மறைக்காமல்‌ 
இலைகளின்‌: வடிவமும்‌ இளைகளில்‌ கிற்ஞூம்‌ அமைப்பும்‌ 
பொருந்தி இருக்கும்‌, வெயில்‌ படும்படியான செளகரியம்‌ 
அதிகமாகப்‌ படைத்திராத கரவர இனங்களின்‌ இலைகள்‌ 
மேல்நோக்கிப்‌ பரவி நிற்காமல்‌ குத்துமானமாக திற்கும்‌ 
அல்லது தொங்கும்‌. மேல்‌ நோக்‌இப்‌ படர்ந்து விரிக்நு 
அமைந்தால்‌ ஓன்றுக்கொன்று அதிகக்‌ தடையாகும்‌. 
எல்லா இலைகளுக்கும்‌ வெயில்‌ கட்டாமல்‌ போகும்‌. 
மொத்தத்தில்‌ வெயிலும்‌ கரியமிலவாயுவும்‌ அடைவத ற்கு 
எந்த அமைப்பு ஈன்றுகப்‌ பொருந்துமோ அந்தப்படி. 
தாவரங்களின்‌ இலைகள்‌ எல்லாவிதத்திலும்‌ அமைந்திருக்‌ 
கும்‌. 

இவ்வாறு வேறுபடுவது செடிக்குச்‌ செடி. அல்ல 7 
வகைக்கு வகை வேறுபடும்‌. சூழ்‌ நிலைக்குத்‌ தகுந்தபடி. 
உடனுக்குடன்‌ தன்‌ அங்கங்களின்‌ அமைப்பைத்‌ தாவரம்‌ 
அடியோடு மாற்றிக்கொள்ள முடியும்‌ என்று எண்ணக்‌ 
கூடாது. முதலில்‌ தோன்‌ றிய சூழ்நிலையையும்‌ பரம்பரை 
வரலாற்றையும்‌ அனுசரித்து ஒரு தாவர வகையின்‌ 
அமைப்பு உண்டாகும்‌. அதை வைத்துக்கொண்டு கஷ்டத்‌ 
துக்கடையிலும்‌ தன்‌ வேலையை அது செய்யப்‌ பார்க்கும்‌. 


26 


இலையும்‌ வெயிலும்‌ 


தில இனங்களின்‌ இலைகளில்‌ காம்பின்‌ அடியிலிருந்து 
எல்லா நரம்புகளும்‌ படர்ந்து செல்லும்‌. சில இனங்களில்‌ 
ஒரு ஈடு நரம்பிலிருந்து பல இளை ஈரம்புகள்‌ படர்நீ 
இருக்கும்‌. பொதுவாக இலையின்‌ ஈரம்புகள்‌ உள்ளங்கை 
யையும்‌ விரல்களையும்‌ போலாவது, பறவை இறகைப்‌ 
போலாவது அமையும்‌, இந்த இரண்டு அமைப்பு வேறு 
பாடுகளே பல்வேறு விளிம்பு வேறுபாடுகளுடன்‌ தாவர 
உலகத்தில்‌ ஆயிரக்கணக்கான வேறுபாடுகளாகக்‌ காணப்‌ 








2௩ . ழ்‌ ்‌ 
ச்‌ ௬. | ர்‌ க ட 1 
ச 1 க 5 ச. 
2 17 ்‌ ட | ்‌ 
ணன வடு ச எ டரகது! க ட்‌ 2 
ண்ட்‌ பன இண்‌ 
அதா 
உள்ளங்கை-இலை இறகு- இலை 


இந்தப்‌ படங்களில்‌ இரண்டுவகை ௩ரம்பமைப்பும்‌ 
கரண்பிக்கப்பட்டி ருக்கின்றன. இலையின்‌ விளிம்பு வேறு 
பாட்டினால்‌ இந்த இரண்டு வகை வேறுபாடுகளே 
பலவகை இலைகளாகத்‌ தோற்றம்‌ காட்டும்‌. 

உள்ளங்கை யமைப்பாயினும்‌ இறகமைப்பாயினும்‌ 
சில இனங்களில்‌ ஓர்‌ இலை பல சிறு இலைகளாகத்‌ 
- தோன்றும்‌. அத்தகைய இலைத்தொடர்களில்‌ இலக்கும்‌ 
27 





ரா. 


(106 


இலையும்‌ வெயிலும்‌ 


கொம்புக்கும்‌ உள்ள சம்பந்தம்‌ தனித்தனியாக ஓவ்வொரு 
சிறு இலையிலும்‌ இராது. எல்லாம்‌ கூடி ஓர்‌ இலை 
யென்று வைத்துக்கொள்ள வேண்டும்‌, 

ஓர்‌ இலை பல சிறு இலைகளாகப்‌ பிரிந்து இலைத்தொட 
ராகத்‌ தோன்றுவது தென்னை, பனை, கமுகு இவற்றின்‌ 
மடல்களைப்‌ பார்த்தால்‌ மிகத்‌ தெளிவாக விளங்கும்‌. 





/ 

தாவரங்களுக்குச்‌ சில பிராணிகள்‌ தொண்டுபுரிந்த 

போதிலும்‌ வேறு பல பிராணிகள்‌ செடி.களுக்குப்‌ பெரிய 
29 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 





விரோதிகளாகாம்‌. அவை இளங்‌ கொம்புகளையும்‌ இலை 

களையும்‌ தின்று காசம்‌ செய்யும்‌. அவற்றி னின்று 

தப்பிப்‌ பிழைக்கச்‌ செடிகள்‌ பலவித அரண்களை உண்டு 

பண்ணிக்கொண்டு தம்மைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ளு 
50 


இலையும்‌ வேயிலும்‌ 


இன்றன. இலைகளின்‌ நரம்புகள்‌ முள்ளாக நீண்டு 
வளர்ந்து பிராணிகளை அண்டாமல்‌ செய்யும்‌. கொம்பு 
களிலும்‌ மரத்தின்‌ நடுத்தண்டி.லும்‌ முட்கள்‌ வள 
ரூம்‌. பிராணிகளுக்கு எட்டாதபடி. மரம்‌ உயர்ந்து வள 
ரும்‌. இவ்வாறு தன்‌ உயிரான இலைகளையும்‌ குல விருத 
இக்கு அவசியமான மலர்களையும்‌ தாவரம்‌ அரண்செய்து 
காக்கும்‌. முட்களிலும்‌ ௮கேக விசித்திர வேறுபாடுகள்‌ 
உண்டு. தாவர இனங்கள்‌ தத்தம்‌ விரோதிகள்‌ யார்‌ 
என்று கண்டுகொண்டு அதற்குத்‌ தகுந்த அரண்களை 
உண்டாக்கக்‌ கொள்ளும்‌. 

இலைகள்‌ செய்யும்‌ ரசாயன வேலையை ஓரளவு 
தாவரத்தின்‌ தண்டும்‌ கொம்பும்‌ செய்யும்‌. இல்களி 
லுள்ள பச்சைப்‌ பொருளானது செடியின்‌ பட்டையிலும்‌ 
ஓரளவு படர்ந்து நின்று வாயு மண்டலத்திலிருந்து கரிப்‌ 
பொருளை எடுத்துக்கொள்ளும்‌. ஈரம்‌ குறைந்த இடங்‌ 
களில்‌ தோன்‌.றிய தாவர இனங்கள்‌ இவ்வாறு இருக்கும்‌. 
படர்ந்த இலைகளில்‌ ஈரம்‌ எளிதில்‌ உலர்ந்து செலவாடூவிடு 
மாகையால்‌ அவ்வாறு தண்ணீரைச்‌ செலவிடக்கூடாத 
உஷ்ணப்‌ பிரதேசங்களில்‌ தோன்‌ றிய சில தாவர இனங்‌ 
கள்‌ இலைகளேயின்றிச்‌ செடி த்தண்டைக்‌ கொண்டே இலை 
யின்‌ வேலையைச்‌ செய்துகொள்ளுகன்றன. கள்ளிவகை 
கள்‌ இதற்கு உதாரணம்‌. வறண்ட பிரதேசங்களில்‌ 
உதித்த தாவர வகைகளான பால்கள்ளி சப்பாத்திக்‌ 
கள்ளி இவற்றிற்குத்‌ தண்டே இலையுமாகும்‌. அல்லது 
இலைகளே பருமனாக வளர்ந்து தண்டுபோல்‌ அமையும்‌. 
ஆனால்‌ எல்லாச்‌ செடி வகைகளிலுமே ஓரளவு இலையின்‌ 
வேலையைத்‌ தண்டும்‌ கொம்பும்‌ செய்யும்‌. இதற்காக 
ஓரளவு இலைப்பச்சை அந்தப்‌ பாகங்களிலும்‌ இருக்கும்‌. 

வேர்கள்‌ மேலே செலுத்தும்‌ தண்ணீரானது இலை௪ 
ளின்‌ நரம்புகள்‌ வழியாக இலைக்குப்‌ பாய்றெது, ஈரம்புகள்‌ 

51 


தாவாங்களின்‌ இல்லறம்‌ 


இலைக்கு உறுஇயும்‌ வடி வழும்‌ கொடுப்பதோடு நீர்க்கு மாய்‌ 
வேலையையும்‌ செய்கின்றன. அதுவுமன்றி, இலைகளில்‌ 
உற்பத்தியாகும்‌ பொருள்கள்‌ மரப்பாலில்‌ கரைந்து மரத்‌ 
இன்‌ பல பாகங்களுக்குச்‌ செலுத்தப்பட வேண்டுமல்லவா £ 
அதற்கும்‌ இலையின்‌ நரம்புகளும்‌ காம்பும்‌ குழாய்களாக 
உதவுன்றன. மரத்தில்‌ கடைபெறவேண்டிய௰ மரப்‌ 
பாலின்‌ இருஇிசைப்‌ பாய்ச்சலுக்கும்‌ இலையின்‌ நரம்புகள்‌ 
உதவுகின்றன. வேரினின்‌்று இலைக்கும்‌ இலையினின்று 
வேருக்கும்‌ போக்குவரவுச்‌ சாதனமாகின்‌ றன. 

சூரிய கரணங்கள்‌ வீசும்‌ பகல்‌ வேளையில்‌ உற்பத்தி 
வேலை நடக்காம்‌. இரவில்‌ உற்பத்தி வேலை நின்று உற்பத்தி 
யான பொருள்‌ எல்லாப்‌ பாகங்களுக்கும்‌ பரவி வளர்ச்சி 
வேலை அதிகமாக நடைபெறும்‌. ஓவ்வோர்‌ இலையிலும்‌ 
எண்ணற்ற நுண்ணிய வாய்களும்‌ உதடுகளும்‌. அமைக்‌ 
இருக்கின்றன. அவை மூடியும்‌ இறந்தும்‌ வாயின்‌ திறப்‌ 
பளவைப்‌ பெரிதும்‌ சிறிதுமாக மாற்றிக்கொள்ளும்‌. இந்த 
அுண்வாய்கள்‌ வெயிலும்‌ வெளிச்சமும்‌ இருக்கும்போது 
கரியமிலவாயுவை உறிஞ்சி இலைப்பச்சைக்குத்‌ தரும்‌. 
இரவில்‌ அந்த வேலையில்லை. அப்போது அவை சுவாசத்‌ 
துக்குப்‌ பயன்படும்‌. அதாவது அனலவாயுவை உட்‌ 
கொண்டு மரத்திலுள்ள பல கண்ணறைகளுக்கும்‌ செலுத்‌ 
தும்‌. நம்முடைய வாய்‌ உணவு உட்கொள்ளுவதற்கும்‌ 
. சுவாசத்திற்கும்‌, இரண்டுக்கும்‌ உதவுவதுபோல்‌ தாவர 
இலைகளிலுள்ள நுண்வாய்களும்‌ இரண்டு விதத்திலும்‌ 
உதவுகின்றன. ஓர்‌ ஆலமரத்தில்‌ சுமார்‌ இரண்டு லக்ஷம்‌ 
இலைகள்‌ இருக்கும்‌ என்று கணகஇஒட்டிருக்கிறார்கள்‌. 
ஒவ்வோர்‌ இலையிலும்‌ பல்லாயிர நுண்‌ வாய்களும்‌ 
பச்சைப்‌ பொருளணுக்களும்‌ சதா வேலை செய்து 
கொண்டே இருக்கின்‌ றன. 


82 


அத்தியாயம்‌ 8 
தண்ணீர்‌ 

துூரவரங்கள்‌ தம்முடைய உணவில்‌ பெரும்பகுதியைக்‌ 
காற்றிலிருந்து பெறுகின்றன என்பதைக்‌ கண்டோம்‌. 
காற்றில்‌ கலந்து நிற்கும்‌ கரியமிலவாயு தாவரங்களுக்கு 
உணவுப்‌ பொருள்‌ ஆகறது. தாவரத்திற்கு வேண்டிய 
முக்கிய உணவுப்‌ பொருள்‌ கரியாயினும்‌ வேறு சில 
உணவுப்‌ பொருளும்‌ தாவரங்களுக்கு வேண்டும்‌. நமக்கும்‌ 
சோறுதான்‌ முக்கிய உணவா யிருந்தாலும்‌ கறியும்‌ பருப்‌ 
பும்‌ சேர்த்துக்‌ கொள்ளுகிறோம்‌ அல்லவா £2 அவ்வாறே 
தாவரங்களுக்கும்‌ வியஞ்சன உணவுகள்‌ வேண்டும்‌. அவற்‌ 
றைத்‌ தாவரங்கள்‌ வேர்களைக்கொண்டு மண்ணிலிருந்து 
பெறுகின்‌ நன. முதலாவதாகத்‌ தண்ணீர்‌ வேண்டும்‌. 
மண்ணில்‌ கலந்து நிற்கும்‌ தண்ணீரைத்‌ தனக்கு. வேண்‌ 
_ டிய அளவில்‌ தாவரம்‌ உறிஞ்சி எடுத்துக்‌ கொள்ளுகிறது. 
செடிகளுக்குத்‌ தண்ணீர்‌ இன்றியமையாத பொருள்‌. 
தாவரமாயினும்‌ பிராணியாயினும்‌ உயிருள்ள யாக்கை 
எதற்கும்‌ சத்துப்‌ பொருள்கள்‌ கரைந்து ஓடும்‌ நீரோட்‌ 
டம்‌ அவசியம்‌. கம்முடைய உடல்களில்‌ ரத்தம்‌ ஓடிப்‌ 
பரவி நிற்கிற மாதிரி, செடிகளிலும்‌ ஈரம்‌ பரவி கிற்கிறது. 
அதை ஓயாமல்‌ வெயிலும்‌ காற்றும்‌ உலர்த்தி வருகின்‌ 
றன. அதற்கு ஈடு செய்ய வேரிலிருந்து தண்ணீர்‌ மேலே 
ஏறுகிறது. வேர்கள்‌ மண்ணிலுள்ள ஈரத்தை உறிஞ்சி 
மேலே செலுத்துகின்‌ றன. 

காற்றிலும்‌ வெயிலிலும்‌ இடைவிடாமல்‌ உலர்ந்து 
வாடும்‌ இலைகளும்‌ மற்றப்‌ பாகங்களும்‌ வேர்களிலிருந்து 

82 
தா.8 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


மேலே வரும்‌ நீரை ஆவலோடு இழுத்துக்கொள்ளு 
கின்றன. ஒர்‌ ஆலமரத்தில்‌ இலைகள்‌ வழியாக ஒரு 
காளில்‌ ஐம்பது குடம்‌ நீர்‌ உலர்ந்துபோடுறது. அது 
வேர்களின்‌ மூலம்‌ மீண்டும்‌ நிரம்ப வேண்டும்‌. இவ்வாறே 
எல்லாத்‌ தாவர வகைகளும்‌ அமைக்திருக்கின்‌ றன. ஓரு 
செடியின்‌ எடையை எடுத்துப்‌ பார்த்தால்‌ தண்ணீர்ப்‌ 
பாகம்‌ பாதிக்குமேல்‌ இ ரக்கும்‌. சில தாவர இனங்களில்‌ 
தண்ணீர்‌ முக்கால்‌ பங்கும்‌ அதற்கும்‌ மேலாசவும்‌ 
இருக்கும்‌. 

தாவர யாக்கையில்‌ அமைந்து நிற்கும்‌ பொருள்‌ கரிப்‌ 
பொருள்‌ மட்டும்‌ அல்ல. கரிப்பொருளோடு வேறு தாறுக்‌ 
களும்‌ புணர்ந்து நிற்கின்றன. இவ்வாறு சேரும்‌ தாதுக்‌ 
களில்‌ நீரகம்‌ ஒன்று. நீரகம்‌ என்பது தண்ணீரின்‌ மூல 
தாதுப்பொருள்‌. அது ஒரு வாயு. நீரகமூம்‌ அனலமும்‌ 
புணர்ந்து நீர்‌ உண்டாகிறது. கரி எரிந்து கரியமிலவாய/ 
ஆவதுபோல்‌ நீரகம்‌ எரிந்து நீர்‌ ஆகிறது, 


இரண்டு அணுக்கள்‌ நீரகமும்‌, ஓர்‌ அணு 
அனலமும்‌ சேர்ந்து ஒரு மூலக்கூறு நீர்‌ ஆகறது என்பது 
ரசாயனக்‌ கணக்கு. 

நீரகம்‌ தாவரப்பொருளில்‌ இன்றியமையாத அம்சம்‌, 
கரிப்பொருளும்‌ கீரகமும்‌ சேர்ந்து இழுதுப்‌ பொருளாகிய 
எண்ணெய்‌ உண்டாகிறது. இன்னும்‌ சல தாதுக்கள்‌ 
சேர்ந்து மாச்சந்து ஆகறது. எல்லாத்‌ தாவரப்‌ பொருளுக்‌ .. 
கும்‌ கரியைப்போல்‌ நீரகமும்‌ ஓரளவு வேண்டும்‌. 
வேர்கள்‌ உறிஞ்சி மேலே செலுத்தும்‌ தண்ணிரிலிருக்து 
தாவரம்‌ இந்த நீரக தாதுவை அடைகின்றது. ஆனபடி 
யால்‌ தாவரங்களுக்குத்‌ தண்ணீர்‌ இன்றியமையாத 
உணவு. தண்ணீரானது தாவரங்களின்‌ உபாதான 
காரணங்களில்‌ மிகவும்‌ முக்யெமானது. * உபாதான 

594 


தண்ணீர்‌ 
்‌ என்பது சட்டிக்கு மண்ணைப்‌ போலவும்‌ 
 சுவருக்குச்‌ செங்கல்லும்‌ ஈண்ணாம்பும்‌ போலவும்‌ ஆக்கப்‌ 
பண்டமாக அமைந்த பொருள்‌. 


காரணம்‌ ” 


வேர்களைக்கொண்டு தாவரங்கள்‌ உறிஞ்சிக்கொள்‌ 
ளும்‌ நீருடன்‌ வேறு சில தாதுக்களையும்‌ மண்ணிலிருந்து 
தாவரங்கள்‌ அடைகின்றன. இவை நீரில்‌ கரைந்து கின்று 
செடிக்கு நீருடன்‌ ஏறிப்‌ பரவும்‌. இந்தப்‌. பொருள்களும்‌ 
செடியின்‌ உயிருக்கு இன்றியமையாத தாதுக்கள்‌. 
உயிரகம்‌ என்கிற வாயுப்பொருளும்‌ கந்தகமும்‌ கனலமும்‌ 
இவற்றில்‌ முக்கியமானவை. உயி ரகம்‌ என்பதை “நைட்‌ 
ரொஜென்‌ ' என்றும்‌ கனலத்தை “ப்ஹாஸ்ப்ஹரஸ்‌ 'என்‌ 
றம்‌ ஆங்கிலம்‌ படித்தவர்கள்‌ அறிவார்கள்‌. இந்தத்‌ 
தாதுக்கள்‌ புணர்ந்து நிற்கும்‌ உப்புப்பொருள்கள்‌ மண்‌ 
ணில்‌ இருக்கின்றன. அவை தண்ணீருடன்‌ மரத்துக்கு 
வேர்களின்‌ மூலம்‌ செலுத்தப்படுகன்றன. அவுற்றி 
னின்று செடிகள்‌ அந்தத்‌ தாதுக்களை அடை.கின்‌ றன. 


95 


அத்தியாயம்‌ 9 
கண்ணறைறகள்‌ 


தாவரங்களையும்‌ பிராணிகளின்‌ யாக்கைகளையும்‌ 
நுண்கருவிகளைக்கொண்டு ஆராய்ந்து பார்த்தால்‌ அவை 
ஒவ்வொன்றும்‌ எண்ணற்ற சிறு கண்ணவறைகளின்‌ 
தொகுதி என்பது தெரியவரும்‌. ஓவ்வொரு கண்ணறையும்‌ 
ஓர்‌ உயிர்‌. ஒரு பிராணி என்று நாம்‌ சொல்லும்‌ 
பொருள்‌ ஒரு தேனிக்கூட்டம்‌ அல்லது ஓர்‌ எறும்புப்‌ 
புற்றுப்போல்‌ பல உயிர்கள்‌ சேர்ந்த ஓர்‌ அமைப்பு. 
ஒரு பெரிய ஊரில்‌ ஜனங்கள்‌ கூ.டி. வாழ்வதுபோல்‌ தணி 
உயிர்களான இந்தக்‌ கண்ணறைகள்‌ ஒன்றுக்கொன்று 
உதவிக்கொண்டு ஒரு யாக்கையில்‌ கூடி வாழ்கின்றன. 
ஓ.ற்றுமையோடு வாழும்‌ இந்தக்‌ கண்ணறைச்‌ சமூகமே 
உடல்‌ என்பது. பிராணிகளின்‌ உடல்களும்‌ தாவரங்‌ 
களின்‌ உடல்களும்‌ எல்லாமே பல சிறு கண்ணறை உயிர்‌ 
கள்‌ மிக நெருங்கிய தொடர்புடன்‌ கூடி. அமைந்திருக்கும்‌ 
கூட்டுறவு அமைப்புக்கள்‌. 

ஓரே ஒரு கண்ணறையாலான : சின்னஞ்சிறு 
குனித்‌ தாவரங்களும்‌ ஜீவன்களும்‌ உண்டு. அவற்றைப்‌ 
புலவர்கள்‌ நுண்கருவிகளைக்‌ கொண்டு பல ஆராய்ச்சி 
கள்‌ செய்திருக்கிறார்கள்‌. அவற்றைப்‌ பற்றி யெல்லாம்‌ 
இங்கே சொல்லப்புகுந்தால்‌ மிகவும்‌ பெருகும்‌. தாயின்‌ 
கருப்பப்பையில்‌ தோன்றும்‌ கருவானது முதலில்‌ ஓரே 
ஒரு கண்ணறையாகத்‌ தோன்றும்‌. பிறகு ஒரு கண்ணறை 
யானது பல கண்ணறைகளாகப்‌ பிரியும்‌. அவ்வாறுண்‌ 
டான்‌ கண்ணறைகள்‌ பருத்து வளரும்‌. இதுவே கருப்‌ 
பத்தில்‌ ர உண்டாகும்‌ முறை. மானிட ஜாதியிலும்‌ 

26 


கண்ணறைகள்‌ 


எல்லாப்‌ பிராணி வகைகளிலும்‌ இவ்வாறே ஓரு கண்‌ 
ணஹறையிலிருந்து சிசு உற்பத்தியாகிறது. தாவர உலகத்‌ 
இலும்‌ அதுவே நிகழ்கிறது. முதலில்‌ மலரில்‌ தோன்றிய 
ஒரு கண்ணறை பூரித்து முதிர்ந்து விதையாகிறது. அது 
நிலத்தை யடைந்து மண்ணில்‌ பதிந்து முளைத்துப்‌ பல 
கண்ணறைகளாகத்‌ தன்னைத்தான்‌ பெருக்கிக்கொண்டு 
செடியாகிறது. 

தாவர உயிர்களின்‌ கண்ணறைகளும்‌ பிராணிகளின்‌ 
உடல்களிலுள்ள கண்ணறைகளும்‌ பிண்டப்பொருளால்‌ 
ஆக்கப்பட்டவை. ரசாயனச்‌ சோதனை செய்துபார்த்தால்‌ 
பிண்டப்பொருளில்‌ உள்ள தாதுக்கள்‌ கரிப்பொருள்‌, 
நீரகம்‌, உயிரகம்‌, அனலம்‌, கந்தகம்‌, கனலம்‌ இவையும்‌ 
வேறு சில சில்லறைத்‌ தாதுக்களும்‌ என்று தெரியவரும்‌. 
தாவரத்திற்குக்‌ கந்தகம்‌ முதலிய இடப்‌ பொருள்களைப்‌ 
போலவே வாயுப்பொருளான உயிரகமும்‌ மண்ணிலிருந்தே 
வந்து சேரவேண்டும்‌. உயிரகத்தை ஒரு பகுதியாகப்‌ 
பெற்ற பொருள்கள்‌ பூமியில்‌ மண்ணில்‌ கலந்து நிற்கன்‌ 
வனை. அவற்றைத்‌ தாவர வேர்கள்‌ தண்ணீருடன்‌ 
உறிஞ்சிக்‌ கொள்கின்றன. அதனின்று செடி தனக்கு 
வேண்டிய உயிரகத்தையும்‌ கந்தகம்‌ கனலம்‌ முதலிய 
_ தாதுக்களையும்‌ எடுத்துக்‌ கொள்ளுகிறது. இன்றி 
யமையாத இந்தப்‌ பொருள்களைத்‌ தாவரம்‌ மண்ணிலிருந்து 
பெறுகிறபடியால்‌ தாவரத்திற்கு மண்‌ முக்கிய ஆதார 
மாகிறது. 

வாயுவினின்று இலைகள்‌ பெறும்‌ கரிப்பொருளையும்‌, 
வேர்கள்‌ உறிஞ்சிய பொருள்களிலிருக்து நீரகம்‌, உயிரகம்‌, 
கந்தகம்‌, கனலம்‌ முதலிய தாதுக்களையுல்‌ கொண்டு தாவ 
ரம்‌ தனக்கு வேண்டிய பிண்டப்பொருளை உண்டாகூக்‌ 
கொள்கிறது. அந்தப்‌ பிண்டப்பொருளே கண்ணழஜை 
கண்ணமையாகத்‌ தாவரத்தின்‌ பல வேறு பகுதிகளாக 

97 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


அமைகிறது. தொழில்‌ வேறுபாடும்‌ அதற்குத்‌ தகுந்த 
வடிவமும்‌ குணங்களும்‌ பெறுகிறது. பிராணிகளின்‌ : 
உடலிலும்‌ இவ்வாறே பிண்டப்பொருள்‌ பலவிதத்‌ தசை 
களாக அமைந்து அதன்‌ உடலாகிறது. பிண்டப்‌ 
பொருளை ஆங்கிலம்‌ படி.த்தோர்‌ * ப்ரோடோப்லாஸ்ம்‌ £ 
என்பார்கள்‌. இதுவே தாவரங்களிலும்‌ எல்லாப்‌ பிராணி 
வகைகளிலும்‌ அவற்றின்‌. உடற்‌ கண்ணறைகளின்‌ 
உயிருக்கு ஆதாரபூதப்‌ பொருள்‌. அதுவின்றி வளர்ச்சி 
யாவது இனப்‌ பெருக்கமாவது உயிராவது கிடையாது. 
பிண்டப்பொருளே ஓரு கண்ணறையாகவாவது பல 
கண்ணறைகளாகவாவது அமைந்து தாவரம்‌, பறவை, 
ஐந்து, மிருகம்‌, மனிதன்‌ இவ்வாறாகப்‌ பல வடிவம்‌ 
கொள்ளுகிறது. 


56 


அத்தியாயம்‌ 10 
பிண்டப்பொருள்‌ 

கண்ணறைகவின்‌ மூலப்‌ பொருளான பிண்டப்‌ 
பொருளை ரசாயனச்‌ சோதனை செய்து அது உயிரகம்‌, கரி, 
நீரகம்‌, கந்தகம்‌, அனலம்‌ இவை உடையது என்று புலவர்‌ 
கள்‌ கண்டிருக்கிறார்களாயினும்‌, இந்தத்‌ தாதுப்பொருள்‌ 
களைகீகொண்டு யாருமே ரசாயன முறையில்‌ உயிருள்ள 
பிண்டப்பொருளை. இதுவரையில்‌ செய்து கண்டதில்லை. 
தாவரமாயினும்‌ சரி, பிராணியாயினும்‌ சரி, உயிருள்ள 
கண்ணறைகளே புதுக்‌ கண்ணறைகளை உண்டாக்க 
முடியும்‌. எந்த ரசாயனப்‌ புலவரும்‌ மூலதாதுக்களைக்‌ 
கொண்டு கோத்துப்‌ பிண்டப்பொருளை உண்டாக்க 
முடியாது. இதுவே உயிர்‌ என்கிற தத்துவத்தின்‌ பேரிர 
கூயம்‌. 

இதுவுமன்‌ நி, இன்னொரு விகோதம்‌ உண்டு. தாவரத்‌ 
துக்குள்ள சக்தி பிராணிக்கு இல்லை. பிண்டப்‌ பொருளைத்‌ 
தாவரங்களே முதலில்‌ செய்யும்‌, அதாவது பிண்டப்பொரு 
ஞக்கு வேண்டிய மூலதாதுக்களைக்‌ கொண்டு பிண்டப்‌ 
பொருளைச்‌ செய்துகொள்ளும்‌ சக்தியைத்‌ தாவரங்களே 
படைத்திருக்கின்‌ றன. சூரிய ஒளியைக்கொண்டு தாவரங்‌ 
கள்‌ செய்யும்‌ பிண்ட உற்பத்தியைப்‌ பிராணிகள்‌ 
- தாங்களாகவோ அல்லது சூரியகரணங்களின்‌ உதவியைக்‌ 
கொண்டோ செய்துகொள்ள முடியாது. பிராணி யாக்‌ 
கையிலுள்ள கண்ணறைகள்‌ தாவரக்‌ கண்ணறைகள்‌ 
படைத்திருக்கும்‌ இந்த ரசாயனச்‌ சக்தியைப்‌ படைக்க 
வில்லை. தாவரத்திலுள்ள இலைப்பச்சையே இதைச்‌ செய்‌ 
யும்‌. ஆகையால்‌ பிராணிகள்‌ தமக்கு வேண்டிய பிண்டப்‌ 
பொருளைத்‌ தாவரப்‌ பொருளிலிருந்தே அடையவேண்டும்‌. 

29 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


நேராக மூலதா துக்களிலிருந்து உண்டுபண்ணிக்‌ கொள்ள 
முடியாது. தாவரப்‌ பொருள்களைத்‌ தின்றோ அல்லது 
பிராணிகள்‌ தாவரங்களைத்‌ தின்று உண்டாக்கிக்கொண்ட 
தசைகளை அதாவது இறைச்சியைத்‌ தின்றோ, பிராணிகள்‌ 
பிண்டப்பொருளை அடைகின்றன. கரி உயிரகம்‌ நீரகம்‌ 
அனலம்‌ கந்தகம்‌ முதலிய தாதுக்களைக்கொண்டு தாமே 
தம்‌ ஜீரண சக்தியால்‌ பிண்டப்பொருளைச்‌ செய்து 
கொள்ளப்‌ பிராணிகளால்‌ முடி.யாது. புல்லும்‌ செடிகளும்‌ 
இதைச்‌ செய்யும்‌. பூச்சியும்‌, பறவையும்‌, மிருகமும்‌, 
மனிதனும்‌ தம்‌ யாக்கைக்கு வேண்டிய பிண்டப்பொருக£த்‌ 
தாவரத்தினின்றே பெறவேண்டும்‌ ; அல்லது தாவரத்தைத்‌ 
தின்ற பிராணி உடலிலிருந்து பெறவேண்டும்‌. பிண்டப்‌ 
பொருளை உண்டாக்கும்‌ கூல ரசாயனச்சாலை தாவர 
வர்க்கம்‌ ஒன்றே. தாவரங்களிலுள்ள இலைப்பச்சை 
பிராணிகளின்‌ உடலில்‌ இல்லை. இலைப்பச்சை ஒன்றே 
சூரிய ஒளியைக்கொண்டு பிண்டப்பொருள்‌ - ரசாயனம்‌ 
செய்யும்‌ சக்தியைப்‌ படைத்திருக்கிறது. 

பிண்டப்பொருளுக்கு வேண்டி.ய தாதுக்கள்‌ கிட்டிய 
தும்‌ சூரிய கரணங்களின்‌ வேகத்தைக்கொண்டு தாவர 
இலையிலும்‌ புல்லிலுமுள்ள உயீர்ப்பச்சையான து பிண்டப்‌ 
பொருளைச்‌ செய்துவிடுகிறது. பிறகு, தாவரத்தில்‌ பாயும்‌ 
நீரில்‌ இந்த உயிர்ப்பொருள்‌ கலந்து செடியின்‌ பல 
்‌ பாகங்களுக்கு உயிர்ப்பாலாகச்‌ சென்று உதவுகிறது. 
நம்முடைய தேகத்தில்‌ காம்‌ உட்கொள்ளும்‌ உணவுகள்‌ - 
ஜீரணமாகி அவற்றின்‌ சாறு ரத்தத்தின்‌ வழியாக உடல்‌ 
முழுதும்‌ பாய்ந்து பல அங்கங்களுக்கும்‌ உதவுவதுபோல்‌ 
தாவரத்தின்‌ இலைகள்‌ உண்டாக்கித்‌ தரும்‌ பிண்டப்‌ 
பொருளானது மரப்பாலின்‌ வழியாகத்‌ தாவரம்‌ முழுதும்‌ 
பாய்நீது எல்லாப்‌ பகுதிகளுக்கும்‌ பயன்படுகிறது. 


40 


அத்தியாயம்‌ 11 
வேரும்‌ கிழங்கும்‌ 

குரவரங்கவின்‌ வேர்கள்‌ உயிரகம்‌ பொருந்திய உப்புப்‌ 
பொருள்களை மண்ணிலிருந்து தண்ணீருடன்‌ உறிஞ்சி 
எடுத்துக்கொண்டு உயரச்‌ செலுத்துவதைக்‌ கண்டோம்‌. 
வேறொரு முக்கியமான தொண்டு வேர்கள்‌ தாவரத்‌ 
துக்குப்‌ புரிகின்றன. வீடும்‌ கோயிலும்‌ கோபுரமும்‌ நிற்ப 
தற்குக்‌ கட்டிடத்தின்‌ அஸ்திவாரம்‌ உதவுவதுபோல்‌, 
கீழே நிலத்தில்‌ செல்லும்‌ வேரானது மேலே வளர்ந்து 
கொண்டு போகும்‌ செடியைத்‌ தாங்குகிறது. செடி வளர 
வளரக்‌ கீழே அதற்குத்‌ தகுந்த ஆதரவு வேண்டும்‌. காற்‌ 
அம்‌ மழையும்‌ அடித்து மரம்‌ விழாமலிருக்க வேண்டும்‌. 
கப்பலில்‌ பாய்மரத்தை இழுத்துக்‌ கட்டுகிற மாதிரி 
வேர்கள்‌ பூமியில்‌ பரவி மரத்தைத்‌ தாங்குகின்றன. 
கல்லிலும்‌ மண்ணிலும்‌ வேர்களின்‌ நுனிகள்‌ புகுந்து 
சென்று சரியான பிடிமானம்‌ தேடிக்‌ கொள்கின்றன. 
உயர்ந்து வளர்ந்த ஒரு தென்னைமரம்‌ காற்றில்‌ ஆடு 
வதைக்‌ கவனித்தால்‌ அதன்‌ வேர்கள்‌ மண்ணில்‌ ஊன்றி 
நின்று மரத்துக்குச்‌ செய்யும்‌ பணியின்‌ அற்புதத்தை 
உணரலாம்‌. ்‌ 

காற்றையும்‌ வெளிச்சத்தையும்‌ நாடி. உயரச்‌ சென்று 
பரவி நிற்கும்‌ இலைகளைப்‌ பிராணிகளின்‌ வாய்க்கும்‌ வயிற்‌ 
அுக்கும்‌ ஒப்பிட்டோம்‌. வேரின்‌ நுனியைப்‌ பிராணிகளின்‌ 
மூளைக்கே ஓப்பிடலாம்‌. வேரின்‌ நுனி அவ்வளவு சாமர்த்‌ 
தியத்தைக்‌ காட்டுகிறது. அறிவே அமைந்து கின்று வேலை 
செய்வதுபோல்‌, தாவர வேர்நுனிகள்‌ வேலை செய்கன்‌ 
றன. செடியின்‌ வேர்‌ மண்ணில்‌ &ழ்கோக்கி வளர்ந்து 

4] 


தாவாங்களின்‌ இல்லறம்‌ 


கொண்டு போகும்‌. வேரின்‌ கண்ணறைகளுக்கு வெளிச்‌ 
சம்‌ உதவாது, சூரியனுடைய கதிர்களைப்‌ பயன்படுத்தும்‌ 
உயிர்ப்பச்சை வேர்களில்‌ இல்லை. வேர்‌ வெளுப்பாக 
இருக்கும்‌. அதில்‌ பச்சை நிறம்‌ இராது. இலையானது 
வெயிலை நாடிச்‌ செல்வதுபோல்‌ வேரானது மண்ணில்‌ 
தண்ணீரைத்‌ தேடிக்கொண்டு போகும்‌. ஆணிவேர்‌ 
நேராகக்‌ மே செல்லும்‌. அதிலிருந்து களைகள்‌ புறப்‌ 
பட்டு நாலு பக்கமும்‌ செல்லும்‌. கிளைகளிலிருந்து சிறு 





்‌ வரின்‌ நுணிப்பாகம்‌ 


இளைகள்‌ முளைத்துப்‌ பரவும்‌, ஓவ்வொரு வேரின்‌ நுனிப்‌ 
பாகமும்‌ நீரையும்‌ “நிருடன்‌ கரைந்துள்ள உயிரகப்‌ 
பொருள்களையும்‌ மரத்துக்கு வேண்டிய வேறு உப்புப்‌ 
பொருள்களையும்‌ மண்ணிலிருந்து உறிஞ்சும்‌. மண்ணில்‌ 
இடம்‌ தேடிப்‌ புகுவதற்குச்‌ சாதனமாக வேரின்‌ நுனிக்கு 
ஒரு காப்பு உண்டு. விரல்களுக்கு ஈகம்‌ இருப்பதுபோல்‌ 
அது வேரின்‌ மெல்லிய நுனியை மட்டும்‌ மூடியிருக்கும்‌. 
மண்ணைத்‌ தோண்டி. வளர்வதில்‌ நுனிக்காப்பு தேய்ந்து 
போகும்‌. தேய்ந்த பாகத்துக்குப்‌ பதில்‌ உள்புறம்‌ புதுக்‌ 
-காப்பு வளரும்‌. காப்புக்கு அடுத்தாற்போல்‌ மேல்‌ பாகத்‌ 
42 


வேரும்‌ கிழங்கும்‌ 


தில்‌ இருக்கும்‌ வேர்ப்பகுதி நீரை உறிஞ்சும்‌. அந்தப்‌ 
பகுதி நுண்ணிய ரோமங்களைக்‌ கொண்டிருக்கும்‌. 
ரோமங்கள்‌ மண்ணோடு மண்ணாய்க்‌ கலந்து மண்ணி 
லிருக்கும்‌ ஈரத்தை எடுத்து வேருக்குள்‌ செலுத்திவிடும்‌. 
ஈரமண்ணைத்‌ தீண்டியதும்‌ ரோமங்களும்‌ அந்தப்‌ பகுதி 
யில்‌ உள்ள வேரின்‌ தோல்பாகமும்‌ பசை பொருந்திய 
கூழாகக்‌ கரைந்து மண்‌ அதனோடு நன்றாய்‌ ஓட்டிக்‌ 
கொள்ளும்‌. மண்ணிலுள்ள ஈரமும்‌ உப்புப்‌ பொருள்‌ 
களும்‌ வேருக்குள்‌ ஐக்கியப்பட்டுப்‌ போகும்‌. பிறகு 
வேர்‌ வளர்ந்து புது ரோமங்கள்‌ உண்டாகும்‌. 

வேர்களுக்குக்‌ காற்று வேண்டும்‌. மண்ணுக்குள்‌ 
இருக்கும்‌ நுண்ணிய இடைவெளிகளிலுள்ள காற்றே 
வேர்களுக்குச்‌ சுவாசம்‌ தருகிறது. காற்றோட்டத்திற்கு 
இடமில்லாமல்‌ தண்ணீர்த்‌ தேக்கம்‌ அதிகமாக நேரிட்‌ 
டால்‌ வேர்கள்‌ அழிந்துபோகும்‌. செடிகளின்‌ வளர்ச்சி 
யின்‌ பொருட்டு நிலத்தை நன்றாக உமழுதும்‌ கொத்தியும்‌ 
மண்ணுக்குக்‌ காற்றோட்டம்‌ தரவேண்டும்‌. 

ஒரு சிறு நெற்‌ பயிரின்‌ வேர்களை நீட்டிப்‌ பிடித்து 
அசாந்தால்‌ பல கஜங்களாகும்‌. ஒரு பூசனிச்‌ செடியின்‌ 
வேர்களை நீட்டிச்‌ சேர்த்து அளந்தால்‌ மூன்று மைல்‌ 
நீளமாகும்‌. 

ஆலமரம்‌, தாழை, சோளச்செடி இந்தத்‌ தாவரவகை 
களில்‌" நிலமட்டத்திற்கு மேலும்‌ வேர்களும்‌ விழுதுகளும்‌ 
முளைத்து மண்ணை அடையும்‌. இவ்வாறு புறத்தில்‌ 
தோன்றி வளரும்‌ வேர்களும்‌ மண்ணில்‌ உக்கும்‌ வேர்‌ 
களுக்கு உதவியாக வேலைசெய்யும்‌. 

வேர்களில்‌ சில பாகங்கள்‌ பருத்துக்‌ கிழங்காகும்‌. 
அந்தக்‌ கிழங்குகளில்‌ தாவரம்‌ உற்பத்தி செய்யும்‌ 
மாச்சத்து முதலிய பொருள்கள்‌ சேமித்து வைக்கப்படும்‌. 

48 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


மரத்தின்‌ வளர்ச்சிக்கும்‌ வாழ்க்கைக்கும்‌ வேண்டியபோது 
கிழங்குகளிலிருக்கும்‌ சத்தானது மரத்துக்குச்‌ சென்று 
உதவும்‌. அப்போது ஒழங்கு சுருங்கப்போகும்‌. மண்ணில்‌ 
புதைத்து மூடிவைத்து வேண்டும்போது எடுத்துக்கொள்‌ 
ஞம்‌ குடித்தன வழக்கம்‌ தாவரங்களுக்கும்‌ உண்டு / 
தாவரங்கள்‌ தமக்கென்று சேமித்து வைக்கும்‌ கழங்கு 
களை நாம்‌ வெட்டி. எடுத்துப்‌ பயன்படுத்திக்கொள்ளுகி 





முள்ளங்‌க்கிற ங்கு வெங்காயம்‌ 


றோம்‌. மனிதன்‌ தாவரத்தைப்‌ பல விதத்தில்‌ கொள்ளை 
யடி.த்துத்தான்‌ பிழைக்கவேண்டும்‌. 

பிராணிகளுக்கும்‌ தாவரத்திற்கும்‌ உயிரகம்‌ மிகவும்‌ 
முக்கியமான தாதுப்பொருள்‌. ஆனால்‌ காற்றில்‌ ஏராள 
மான அளவில்‌ கலந்துள்ள உயிரக வாயுவை பிராணி 
களாவது தாவரங்களாவது உபயோகப்படுத்த முடியா து. 
உயிரகம்‌ புணர்ந்து நிற்கும்‌ உப்புப்‌ பொருள்களை வேரி 
அள்ள தாவரக்‌ கண்ணறைகள்‌ மண்ணிலிருந்து எடுத்துக்‌ 
கொண்டே தாவரம்‌ தனக்கு வேண்டிய உயிரகத்தைப்‌ 
பெறும்‌. காற்றிலிருக்கும்‌ தனி உயிரக வாயுவைப்‌ பயன்‌ 

க்‌ 


வேரும்‌ கிழங்கும்‌ 


படுத்திக்கொள்ள முடியாது, மண்ணில்‌ உயிரகப்பொருள்‌ 
குறைந்தால்‌ குடியானவர்கள்‌ உயிரகம்‌ புணர்ந்துள்ள 
பொருள்வகைகளைத்‌ தேடிச்‌ சம்பாதித்து உரமாகப்‌ 
போடவேண்டும்‌. 

சில ௮ணு ஜீவன்கள்‌ மண்ணிலுள்ள தாவரங்களின்‌ 
வேர்களைப்‌ பற்றும்‌. வேர்களிலுள்ள மாச்சத்துக்காக 
அவ்வாறு பற்றுகின்றன. இவ்வாறு பற்றும்‌ அணு ஜீவன்‌ 
கள்‌ தாவரங்களுக்குப்‌ பேருபகாரம்‌ செய்கின்றன. மண்‌ 





கொளிஞ்சி வகை வேர்களில்‌ அணு 
ஜீவன்களின்‌ கெொரப்புளங்கள்‌ 
ணில்‌ கலந்து நிற்கும்‌ காற்றிலுள்ள மந்த உயிரகத்தை 
அந்த அணு ஜீவன்கள்‌ செரித்துத்‌ தாவரத்துக்குத்‌ தரு 
- கின்றன. அதாவது வேர்கள்‌ அந்த அணுஜீவன்களை த்‌ 
இன்று, அவை செரித்திருக்கும்‌ உயிரகத்தை அடை.இன்‌ 
றன. முதலில்‌ அணுஜீவன்கள்‌ வேரிலுள்ள மாப்பொருளை 
யம்‌ அக்காரப்‌ பொருளையும்‌ உண்டு வளர்கின்றன. அந்த 
அணு ஜீவன்கள்‌ மண்ணிலுள்ள காற்றைக்கொண்டு 
உயிரகப்பொருள்களையும்‌ ஆக்கிக்கொள்கன்றன. முடி 
வில்‌ ௮ந்த உயிரகப்பொருள்களை வேர்கள்‌ அடை 
45 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


இன்றன. இவ்வாறு காற்றிலிருக்கும்‌ உயிரகம்‌ தாவரத்‌ 
துக்கு வந்து சேருகிறது. தானாகத்‌ தாவரம்‌ செய்ய 
முடியாத ஒரு வேலையை அணு ஜீவன்கள்‌ செய்து 
தருகின்றன. இந்த நிகழ்ச்சி கொளிஞ்சி வகைகளில்‌ 
நடைபெறுகிறது. அவற்றின்‌ வேர்களில்‌ ஆங்காங்குக்‌ 
கொப்புளங்கள்போல்‌ தோன்றும்‌. அது ௮ணு ஜீவன்‌ 
களின்‌ வேலை. அந்தக்‌ கொப்புளங்களில்‌ உயிரகப்‌ 
பொருள்‌ உற்பத்தியாகும்‌. அது செடிக்கு ஏறி உரம்‌ 
போடாமலே உரம்போட்ட பயன்‌ உண்டாகும்‌. ௮ணு 
இிவன்களின்‌ உதவியால்‌ காற்றே உரம்‌ ஆகறது. ஆகை 
யாலேதான்‌ பயிர்த்தொழிலில்‌ கொளிஞ்சியானது சிறந்த 
ஸ்தானம்‌ பெறுகிறது. 


ஃ0 


அத்தியாயம்‌ 12 
மண்ணின்‌ தாரதம்யம்‌ 

இரு மரத்தை வெட்டி உலரித்தி முழுதும்‌ சுட்டு 
எரித்துவிட்டால்‌ அதிலுள்ள நீர்ப்பகுதி ஆவியாய்ப்‌ 
போய்விடுகிறது ; கரிப்பகுதியும்‌ கரியமில வாயுவாக 
மறைந்து போூறது. முடி.வில்‌ ழே ூடக்கும்‌ சிறு 
சாம்பல்தான்‌, நிலத்திலிருந்து அந்த மரம்‌ எடுத்துக்‌ 
கொண்டிருந்த பொருள்‌ என்று வைத்துக்கொள்ளலாம்‌. 
அளவைப்‌ பொருத்தமட்டில்‌ தாவரங்கள்‌ வாயு மண்டலத்‌ 
இலிருந்து அடையும்‌ பொருளே அதிகம்‌. பூமியிலிருக்து 
பெறும்‌ பொருளின்‌ அளவு குறைவு. இவ்வா நிருக்க, 
தோட்டமும்‌ வயலும்‌ செய்பவர்கள்‌ ஏன்‌ பூசாரத்தைப்‌ 
பற்றி இவ்வளவு கவலை செலுத்துகிறார்கள்‌ ? வாயுமண்‌ 
டலமும்‌ வெயிலும்‌ பொது உடைமை. அவற்றை விலை 
கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. தண்ணீர்‌ வசதிகளைப்‌ . 
பற்றியும்‌ நிலத்திலிருந்து பயிருக்கு வரவேண்டிய சாரத்‌ 
தைப்பற்றியுமே குடியானவன்‌ கவலை செலுத்த வேண்டி. 
யதாகிறது. நீர்‌ வசதியானது இடத்துக்கு இடம்‌ வேறு 
படுகிறது. மண்ணின்‌ பான்மையம்‌ பேதப்படுகிறது. 
மண்ணிலிருந்து வரவேண்டிய பொருள்கள்‌ அளவில்‌ 
கொஞ்சமேயாயினும்‌ அவையின்‌ றிப்‌ பயிர்‌ சரியான பலன்‌ 
தராது. ஆகையால்‌ பூமியின்‌ சார தாரதம்யத்தைப்‌ 
பற்றிக்‌ குடியானவன்‌ கவலை செலுத்தவேண்டி. நேருகிறது. 

மனிதன்‌ உதவியின்றித்‌. தாமாக வளர்ந்து பரவிய 
காலத்தில்‌ மரத்தினின்றும்‌ செடியினின்றும்‌ உண்டான 
இலை, பூ, காய்‌, பழம்‌ எல்லாம்‌ நேராகவோ அல்லது 
பிராணிகள்‌ தின்றோ, மறுபடி. அநேகமாக அதே இடத்‌ 

47 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


இல்‌ மண்ணில்‌ விழுந்து தாவரத்தின்‌ வளர்ச்சிக்காகப்‌ 
பூமியிலிருந்து எடுத்துக்‌ கொள்ளப்பட்ட சாரத்தை 
மறுபடியும்‌ பூர்த்திசெய்து வந்தன. மிருகங்களும்‌ பறவை 
களும்‌ இன்ற புல்லும்‌ பழமும்‌ அநேகமாக அந்தப்‌ 
பிரதேசத்திலேயே அவற்றின்‌ ஐல மலங்களின்‌ வழியாக 
மறுபடி. நிலத்துக்குப்‌ போய்ச்‌ சேரும்‌. தின்ற பழங்களின்‌ 
விதைகள்‌ மறுபடி நிலத்தில்‌ விழுந்து முளைக்கும்‌. 

மக்கள்‌ விவசாயம்‌ செய்து உண்டாக்கும்‌ பயிர்கள்‌ 
ஓரே விதமான பூசாரத்தை ஓரே இடத்தில்‌ நீண்டகாலம்‌ 
உறிஞ்சுகிறபடியால்‌, அவ்விடத்திய மண்ணானது சாரக்‌ 
குறைவு அடைந்துவிடுகிறது. எடுக்கும்‌ பயிர்கள்‌ அதே 
பிரதேசத்தில்‌ உண்ணப்படாமல்‌ உலக மக்களின்‌ அவசியத்‌ 
தற்காக வெகுதூரம்‌ ஏற்றுமதி யாகிவிடுகிற து. 
பயிரைப்‌ பயன்படுத்தி உண்டான பொருள்கள்‌ பயிர்‌ 
உண்டான பிரதேசத்தில்‌ மறுபடி. மண்ணில்‌ சேருவதில்லை. 
இதற்காகத்தான்‌ குடியானவர்கள்‌ உரம்போட்டு நிலத்‌ 
தைத்‌'இருத்த வேண்டியதாகிறது. பயிரை வருஷத்துக்கு 
வருஷம்‌ மாற்றவும்‌ வேண்டியிருக்கிறது. மனிதன்‌ புகாத 
காடுகளுக்கு இந்தத்‌ தொல்லை இல்லை. தம்மைத்‌ தாமே 
அவை காப்பாற்றிக்‌ கொள்ளுகின்றன. 


48 


அத்தியாயம்‌ 13 
ஆபத்‌-தருமம்‌ 

சிண்டப்பொருள்‌ உற்பத்திக்கு வேண்டிய பல தாதுப்‌ 
பொருள்களில்‌ ஒன்றான உயிரகம்‌ பூமியிலிருந்து வரவேண்‌ 
டும்‌. மாச்சத்தையும்‌, இழுதுப்‌ பொருளையும்‌ அக்காரப்‌ 
பொருளையும்‌, (1) வாயுமண்டலத்திலுள்ள கரியமில 
வாயு, (2) தண்ணீர்‌ தரும்‌ நீரகம்‌ (8) காற்றிலிருந்து 
சுவாசித்து அடையக்கூடும்‌ அனல்வாய இவற்றைக்‌ 
கொண்டு தாவரம்‌ செய்துகொள்ளும்‌. ஆனால்‌ பிண்டப்‌ 
பொருளுக்கு வேண்டிய *உயிரகத்தைப்‌ பூமியிலிருந்தே 
அடையவேண்டும்‌. உயிரகம்‌ புணர்ந்த உப்புப்‌ பொருள்‌ 
கள்‌ சில பிரதேசங்களில்‌ போதிய அளவில்‌ மண்ணில்‌ 
இராது. இதற்காக அ௮வ்வீடங்களில்‌ தோன்றும்‌ எல்‌ 
தாவர இனங்கள்‌ தங்கள்‌ இயற்கையான **சைவ ' 
மார்க்கத்தை விட்டுப்‌ புலாலுணவும்‌ உட்கொள்ளும்‌ / 
தாவரம்‌ இறைச்சி உண்ணும்‌ என்று சொன்னால்‌ விசித்திர 
மாகத்‌ தோன்றும்‌. சில தாவர வசைகள்‌ பூவிலும்‌ இலை 
களிலும்‌ கொம்பிலும்‌ பசை உண்டாக்கிக்‌ கொண்டு 
பறந்துவரும்‌ பூச்சிகளை அவற்றில்‌ சிக்கக்கொள்ளச்‌ 
செய்யும்‌. சிறைப்பட்ட இடத்தில்‌ அவை அழிந்துபோய்ச்‌ 
செரிக்கப்பட்டுச்‌ செடிக்கு உணவாகிவிடுகிறது. சில 
வகைப்‌ பூக்கள்‌ இனிப்பும்‌ வாசனையும்‌ பூச்களுக்குப்‌ 
பிரியமான துர்நாற்றமும்‌ காட்டிப்‌ பூச்சகளை உள்ளே 
புகச்செய்து, பிறகு வெளியே போகாதபடி பூவிலுள்ள 
சிறு மயிர்‌ முட்களைக்கொண்டு தடுக்கும்‌. அல்லது பூவில்‌ 
அதற்கென்றுள்ள சில இதழ்கள்‌ கதவைப்போல்‌ மூடிக்‌ 
கொண்டு பூச்சியைச்‌ சிறைப்படுத்தும்‌. பூச்சிகள்‌ அழிந்து 

49 


தா. க 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


போன பின்‌ செடி அவற்றைச்‌ செரித்துக்கொண்டு 
பிண்டப்பொருள்‌ பெறும்‌. தாகரங்கள்‌ பொதுவில்‌ 
சைவமாயினும்‌, விசுவாமித்திர ரிஷியைப்பற்றிச்‌ சொல்‌ 
லும்‌ ஒரு கதையைப்‌ போல்‌ சங்கடம்‌ ஏற்பட்டபோது, 
* ஆபத்‌ - தருமம்‌ '' அனுசரிக்கின்‌ றன 1! 


50 


அத்தியாயம்‌ 14 

புதுப்‌ பதங்கள்‌ 

தாவர உயிர்களைப்பற்றிச்‌ சொல்லுகையில்‌ எத்தனப்‌ 
பட்டு. எவ்வளவு தள்ளினாலும்‌ ஓரளவு புது மொழி 
கள்‌ வந்துதான்‌ இரும்‌. தாவரங்களையும்‌ தாவரப்‌ 
பொருள்களையும்‌ சோதித்து ஆராயும்பொழுது அவற்றி 
லுள்ள பல தாதுக்களுக்குப்‌ பெயர்கள்‌ தரவேண்டிய 
தாகிறது. ஒரு பொருள்‌ நன்றுகத்‌ தெரிந்ததே யாயினும்‌ 
அதன்‌ தாதுக்களை வெவ்வேறாக ரசாயன முறையில்‌ 
பிரித்து ஆராயும்பொழுது அந்தப்‌ பகுதிகளுக்கு வெவ்‌ 
வேறு தனிப்பெயர்கள்‌ தருவது அவசியமாகிறது. அவை 
. அகேகமாகப்‌ புதுமொழிகளாக இருக்கும்‌. 
பிரபஞ்சத்தில்‌ பொருள்கள்‌ உண்டாகும்‌ கிரமம்‌ 
வேறு, உண்டான பொருள்களைப்‌ பிரித்து காம்‌ தெரிந்து 
கொள்ளும்‌ முறை வேறு. காணப்படும்‌ பொருள்களுக்கு 
மக்கள்‌ பெயர்கள்‌ கொடுத்து வந்தார்கள்‌. பொருள்களின்‌ 
தாதுப்பகுதிகள்‌ ரசாயனத்தில்தான்‌ பிரித்தெடுக்கப்படும்‌. 
இயற்கையில்‌ காணப்படாது. ஆகையால்‌ அவற்றிற்குப்‌ 
புதிதாகத்தான்‌ பெயர்‌ கொடுக்கமுடியும்‌. பொருள்களின்‌ 
வேறுபாடுகளையும்‌, அவை ஒன்றோடொன்று புணர்ந்து 
வேறு பொருள்‌ உண்டாகும்‌ நிகழ்ச்சிகளையும்‌ ஆராயும்‌ 
பொழுது, பொருள்களின்‌ மூலப்பகுதிகளை ஆராய்ந்து 
தெரிந்துகொள்ள வேண்டியிருக்கிறது. அவ்வாறு அறிந்‌ 
தால்தான்‌ விஷயம்‌ ஈன்றாக விளங்கும்‌. தண்ணீர்‌ என்பது 
ஓர்‌ இயற்கைப்பொருள்‌. அதை ரசாயனப்‌ புலவர்கள்‌ 
௮ணுச்‌ சேதம்‌ செய்தார்கள்‌. தண்ணீரின்‌ மூலக்கூறுகள்‌ 
ஒவ்வொன்றிலும்‌ ஓர்‌ ௮ணு அனலமும்‌ இரண்டு அணு 

51 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


நீரகமும்‌ இருப்பதாகக்‌ கண்டார்கள்‌. அத்த அனல நீரக 
அணுக்களை வெவ்வேருகப்‌ பிரித்துவிட்டால்‌ மறுபடியும்‌ . 
ஒன்று சேர்ந்து ஐலம்‌ ஆவதற்கு ஆர்வங்கொண்டு நிற்கும்‌. 
பக்கத்தில்‌ ௮ணுசக்கொஞ்சம்‌ சூடு உதவினால்‌ இரண்டு 
வாயுக்களும்‌ வெடித்துப்‌ புணர்ந்து நீராவி யாடவிடும்‌. 
குளிர்ந்த பின்‌ நீர்த்துளிகளாகப்‌ படியும்‌. ஓசையோடு 
வெடிப்பது அவற்றின்‌ புணர்ச்சி ஆர்வம்‌. ஈம்முடைய 
 மூன்னோர்கள்‌ தண்ணீரைக்‌ கண்டார்களே யொழிய 
தண்ணீரைப்‌ பிரித்து அனலத்தையும்‌ நீரகத்தையும்‌ 
காணவில்லை : பெயரும்‌ வைக்கலில்லை. 

தாவரப்‌ பொருளில்‌ கூடிகிற்கும்‌ தாதுப்‌ பகுதிகளின்‌ 
முதல்‌ பிரிவு : 

(1) மாச்சத்து 

(2) இழுது 

(8) ௮க்காரப்‌ பொருள்‌ 
(4) பிண்டப்‌ பொருள்‌ 
(5) இலைப்‌ பச்சை 

(6) தண்ணீர்‌ 

(1) மாச்சத்திலுள்ள மூல தாதுக்கள்‌ : கரி, நீரகம்‌, 
அனலம்‌. 

(2) இழுதுப்‌ பொருளிலுள்ள மூல தாதுக்கள்‌ : கரி, 
நீரகம்‌. 

(5) அக்காரப்‌ பொருளிலுள்ள மூல தாதுக்கள்‌ : 
மாச்சத்திலுள்ள மூலதாதுக்களே ஆயினும்‌ வியூக 
வேறுபாட்டினால்‌ பொருளின்‌ இலக்கணங்கள்‌ வேறுபடு 
இன்றன. 

(4) பிண்டப்‌ பொருளின்‌ மூலதாதுக்கள்‌ : கரி, 
நீரகம்‌, அனலம்‌, உயிரகம்‌, கந்தகம்‌, கனலம்‌. 

52 


புதுப்‌ பதங்கள்‌ 


(5) சூரிய சரெணங்களைப்‌ பயன்படுத்தும்‌ இலைப்‌ 
பச்சை பிண்டப்‌ பொருளின்‌ ஒரு வித வேறுபாடு. 


மேலே சொல்லப்பட்ட தாதுக்களை ஆங்கிலம்‌ படித்‌ 
கவர்கள்‌ ஆங்கிலப்‌ பெயர்களை வைத்துச்‌ சொல்வார்கள்‌, 
கடவுளை “காட்‌”” என்றும்‌, ஆத்மாவை எஸோல்‌ '' என்‌ 
அறும்‌, வெந்நிரை * ஹாட்‌ வாட்டர்‌ '' என்றும்‌ சொல்லுவது 


போல்‌, 


தமிழ்‌ ஆங்கிலம்‌ 


கரி - கார்பன்‌ (வே) 

. நீரகம்‌ -- ஹைட்ரொஜென்‌ (119 07026) 

அனலம்‌ -- ஆக்ஸிஜென்‌ (0:7௨) 

உயிரகம்‌ -- நைட்ரொஜென்‌ (1111710281) 

கந்தகம்‌ -- ஸல்ப்ஹர்‌ யிறமா) 

கனலம்‌ -- ப்ஹாஸ்ப்ஹரஸ்‌ (1108011008) 

மாச்சத்து -- ஸ்டார்ச்‌ (கா) 

அக்காரம்‌ -- ஷுகர்‌ (02௨) 

இழுது.-- ப்ஹாட்‌ (184) 

பிண்டப்பொருள்‌ -- ப்ரோடோப்லாஸ்ம்‌ (1101௦1௨511) 

இலைப்‌ பச்சை -- கீளோரேோரப்ஹில்‌ (011010ற103711) 

கேசரம்‌ (ஆண்‌ பூந்தாது) -- ஸ்டாமென்‌ (8148) 

பராகம்‌ -- போலென்‌ (1011) ்‌ 

பராகக்‌ கூடு -- ஆன்த்தர்‌ (0) 

தாய்த்தாது -- பிஸ்டில்‌ (115141) 

குல்வாய்‌ - ஸ்டிகீமா (5112௮) 

சூல்‌ கழுத்து -- ஸ்டைல்‌ (51516) 

சூல்‌ வயிறு (கனிமூலம்‌) -- கார்ப்பெல்‌ (கல்‌) 

சூல்‌ (விதை மூலம்‌) -- ஓவ்யூல்‌ (006) 

சூல்‌ பூரணம்‌ -- ப்ஹர்டிலைஸேஷன்‌ (1711118814௦) 
58 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


மாறு மலர்ப்‌ பூரிப்பு -- க்ராஸ்‌ - ப்ஹ: ர்டிலைஸேஷன்‌ 
(088-1ஊ11118811௦7) 

விதை -- ஸீட்‌ (8௨0) 

இதம்‌ -- பெடல்‌ (1681) 

புல்லி -- ஸெபால்‌ (8.௨1) 

புல்லிவட்டம்‌ -- காலிக்ஸ்‌ (வே12) 


இன்னும்‌ சில மொழிகளையும்‌ தொடர்‌ மொழிகளை 
யம்‌ இங்கேயே குறித்துவிடலாம்‌. 
சார்புயிர்‌--பாரஸைட்‌ (182911௮) 
பரம்பரைத்‌ தொடர்பு--ஹெரெடிடி (14௭௨0119) 
தொடர்ச்சி வேறுபாடு... -வேரியேஷன்‌ (7 கா1811௦0) 
சூழ்கிலை--என்விரன்மெண்ட்‌ (1904120000) 
பொருந்தியது மிஞ்சும்‌--ஸர்வைவல்‌ ஆப்‌ தி ப்ஹிட்‌- 
டஸ்ட்‌ (8யாமரக] ௦ 416 ரஷ) . 
வழிமுறைப்‌ பரிணாமம்‌ எவொ.லூஷன்‌ (11701011௦0) 
வகை வேறுபாட்டின்‌ வரலாறு -- ஆரிஜின்‌ ஆப்‌ ஸ்பீஷீஸ்‌ 
(ரெர்ஜர ௦8 றர ஷ) 
அணு --- ஆடம்‌ (&1000) 
மூலக்கூறு -- மோலெக்யூல்‌. (ஷ்வில 


54 


அத்தியாயம்‌ 15 
தாயும்‌ தகப்பனும்‌ 
இல்லறத்தின்‌ முக்கிய இலக்கணம்‌ தாயும்‌ தந்தையும்‌ 
கூடி வாழ்வது. தாவரங்களில்‌ ஆண்‌ பெண்‌ என்கிற 
பேதம்‌ உண்டு என்றால்‌ பலருக்கு வியப்பாக இருக்கலாம்‌. 
ஒரு செடிக்குத்‌ தாய்‌ யார்‌? தகப்பன்‌ யார்‌ £? செடிகளுக்‌ 
கும்‌ கொடிகஞக்கும்‌ இவ்வாறு இரு பெற்றோர்கள்‌ 


* . உண்டா? 


செடியின்‌ ஆதி மூலம்‌ விதை. செடி.யே விதைக்குள்‌ 
இருக்கிறது என்றாலும்‌ குற்றமில்லை. பறவையின்‌ ௪௪ 
வானது முட்டையில்‌ இருப்பதைப்போல்‌ தாவரத்தின்‌ 
சிசு விதையில்‌ இருக்கிறது. முட்டை பொரித்துக்‌ குஞ்சு 
வெளிப்படுவதுபோல்‌ மண்ணுக்குள்‌ பதிந்த விதை 
பொரித்து முளைவிட்டு வேரும்‌ இலையும்‌ கொண்டு வளர்‌ 
கிறது. இவ்வாறு வளரும்‌ விதைக்கு பெற்ற தாயும்‌ 
தகப்பனும்‌ உண்டு. ஒவ்வொரு விதையும்‌ ஒரு தனித்‌ 
தாயும்‌ ஒரு தனித்‌ தகப்பனும்‌ மணம்‌ எச பெற்ற 
சிசுவாகும்‌. 

மணம்‌ புரியும்‌ இடம்‌ தாவரத்தின்‌ மலர்‌. மலரில்‌ 
பல பகுதிகள்‌ உண்டு. ஒரு பகுதி சூல்கொள்ளும்‌ தாய்த்‌ 
தாது. அந்தப்‌ பூவிலேயே மற்றொரு பகுதியாகிய கேசரம்‌ 
ஆண்‌.பகுதி. தோன்றும்‌ விதையின்‌ தாயும்‌ தகப்பனும்‌ 
ஒரே பூவில்‌ உண்டான தாதுக்களாக இருக்கக்கூடும்‌. 
அல்லது ஒரு பூவின்‌ ஆண்‌ தாதுவும்‌ மற்றொரு பூவின்‌ 
தாய்‌ தாதுவுமாக இருக்கலாம்‌. இதைப்பற்றிப்‌ பொது 
வாக முதல்‌ அத்தியாயத்திலேயே பார்த்தோம்‌. 

55 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 
௩ 8 
பூவைச்‌ சோதித்துப்‌ பார்க்கும்போது ஆண்‌ தாது 
எது, தாய்த்‌ தாது ஏது என்பதை அகேகமாகப்‌ 
பார்த்தே சொல்லலாம்‌. மிகச்‌ சிறு மலர்களில்‌ இதைக்‌ 
காண்பதற்கு நுண்ணிய சோதனை வேண்டும்‌. சாதாரண 
மலர்‌ வகைகளில்‌ ஆண்‌ பெண்‌ என்று பிரித்துக்‌ காண்பது 
எளிது. சல வகைகளில்‌ இருபால்‌ தாதுக்களை ஓவ்வொரு 
மலரிலும்‌ காணலாம்‌. சில தாவர வகைகளில்‌ ஆண்‌ 
பூ வேறு, தாய்ப்‌ பூ வேறாக ஓரே செடியில்‌ உண்டாகும்‌. 
ஆண்‌ பூக்கள்‌ பூக்கும்‌ ஆண்‌ செடியே வேறு. பெண்‌ 
பூக்கள்‌ பூக்கும்‌ பெண்‌ செடியே வேறு. இவ்வாறும்‌ சில 
வகைகள்‌ இருக்கும்‌. பூசனி, வெள்ளரி, ஆமணக்கு, 
தென்னை - இந்த வகைகளில்‌ ஆண்‌ பூ வேறுகவும்‌ தாய்ப்‌ 
பூ வேரறுகவும்‌ இருக்கும்‌. பனை, ஈச்சமரம்‌ இந்த வகை 
களில்‌ மரங்களே பால்‌ பேதப்படும்‌. பப்பாளி மரத்தில்‌ 
இருபால்‌ மலர்களும்‌ தனிப்‌ பால்‌ மலர்களும்‌ ஒ3ர மரத்‌ 
இல்‌ தோன்றும்‌. 





இது ஒருவகைத்‌ தாய்‌ இது ஒருவகை ஆண்‌ 
மலரின்‌ தோற்றம்‌ மலரின்‌ தோற்றம்‌ 


முதல்‌ படத்தில்‌ ஒருவகைத்‌ தாய்மலர்‌ வரையப்பட்‌ 
டிருக்கிறது. தாய்த்தா துக்களில்‌ காய்கள்‌ ஆகப்‌ போகும்‌ 
1 


தாயும்‌ தகப்பனும்‌ 


சூல்‌ மணிகள்‌ பொருந்தி யிருப்பதையும்‌, இரண்டாம்‌ 
படத்தில்‌ ஆண்‌ தாதுக்களின்‌ நுனியில்‌ பராகக்கூடுகள்‌ 
இருப்பதையும்‌ காணலாம்‌. 

ஒரே பூவில்‌ இருபால்‌ :தாதுக்களும்‌ இருப்பதை 
அடியில்‌ வரையப்பட்ட பூவில்‌ பார்க்கலாம்‌. விஷயத்தை 





விளக்கக்‌ காட்டுவதற்காகப்‌ படத்தில்‌ இதழ்களை நீக்கி 
விட்டு, மொட்டையாக தாதுக்கள்‌ மட்டும்‌ காட்டப்பட்‌ 
டிருக்கின்றன. சுற்றி ஆண்‌ தாதுக்கள்‌ பராகக்கூண்டு 
களுடன்‌ இருக்கின்றன. மத்தியில்‌ தாய்த்‌ தாது வீற்‌ 
ருக்கிறது. 

தாயின்‌ சூல்வாய்‌, சூல்‌ கழுத்து, சூல்‌ வயிறு இவை 
அடியில்‌ காட்டப்பட்ட படத்தில்‌ குறிக்கப்பட்டிருக்கன்‌ 
றன. பறக்கும்‌ பூச்சி கொண்டுவரும்‌ பராகத்‌ தூளானது 
சூல்வாயில்‌ படிந்து ஓட்டிக்கொள்ளும்‌. அதற்காகச்‌ 
சூல்வாயில்‌ பசை படிந்திருக்கும்‌. பராகம்‌ வந்து சேர்ந்த 
தும்‌ வயிற்றிலிருக்கும்‌ சூல்‌ பூரணம்‌ பெறும்‌. பூரித்த 
உடனே சூல்‌ பருத்து வளர்ந்து முதிர்ந்து விதையாகும்‌. 
சூல்வயிறே காயாகும்‌. பிறகு பழுத்துக்‌ கனியாகும்‌. 
கனிக்குள்ளே விதை இருக்கும்‌. 

57 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 






... குல கழுத்து, 


4. ௮புஹ்று. 
தாய்த்‌ தாது 

தாவர வகைகளில்‌ மலர்களும்‌ அவற்றின்‌ பகுஇகளும்‌ 
பல்லாயிர வடிவ பேதங்கள்‌ கொண்டிருக்கும்‌. மேலே 
சொல்லப்பட்டது பொது விளக்கம்‌. பராகத்தூளும்‌ சூல்‌ 
மூலமும்‌ ஒன்று சேருவதே தாவர இல்லற நிகழ்ச்சிகளில்‌ 
முக்கியமானது. கேசரத்தை விதையின்‌ தகப்பனாகவும்‌, 
சூல்‌-தாதுவைக்‌ தாயாகவும்‌ கருதுவது தாவர நூல்‌ 
மூறை. மனித வாழ்க்கையில்‌ தாயும்‌ தகப்பனும்‌ வெவ்‌ 
வேறாக நடமாடும்‌ வியக்திகளாக இருக்கிறார்கள்‌. ஓர்‌ 
உடலின்‌ பகுதிகள்‌ அல்ல. மலர்களில்‌ அவ்வாறு இல்லை. 
தாயும்‌ தகப்பனும்‌ ஒரே பூவின்‌ பகுதிகளாகவோ அல்லது 
ஓரே செடியின்‌ இரண்டு வேறு மலர்களின்‌ பகுதி 
களாகவோ அல்லது வெவ்வேறு செடிகளின்‌ மலர்களில்‌ 
தோன்றிய பகுதிகளாகவோ இருக்கக்கூடும்‌. 


58 


அத்தியாயம்‌ 16 
செடி ஒரு தேன்‌ கூண்டு 

மரமும்‌ செடியும்‌ வேறூன்றி வளரும்‌ ஒரு உயிர்ச்‌ 
சமூகமே யாகும்‌. ஒரு செடியில்‌ பல இலைகளும்‌ பல 
மலர்களும்‌ பல பூர்தாதுக்களும்‌ உண்டாகின்றன. அவை 
ஒன்றாகக்‌ கூடி வாழும்‌ பல உயிர்களே என்று கருதலாம்‌. 
ஆனால்‌ பரஸ்பர சம்பந்தமும்‌ ஓற்றுமையும்‌ செடியில்‌ 
மிகத்தெளிவாகக்‌ கண்ணுக்குக்‌ காணப்படுகின்றன. அவ்‌ 
வளவே வித்தியாசம்‌. மக்களின்‌ வாழ்க்கையில்‌ அந்தச்‌ 
சம்பந்தம்‌ புலனுக்கு வெளிப்படையாக இல்லை, ஆன 
போதிலும்‌ உணர்ச்சி உலகத்தில்‌ இயற்கைச்‌ சக்திகள்‌ 
,வியக்திகளை ஒன்றாகப்‌ பிணைத்துத்தான்‌ ஈடத்திவருகன்‌ 
றன. பிறந்த குழந்தைகளின்‌ உடலையும்‌ பெற்ற தாயின்‌ 
உடலையும்‌ சேர்த்துச்‌ சம்பந்தப்படுத்தியிருந்த தொப்புள்‌ 
கொடியானது தாவர உலகத்தை நன்றாகக்‌ சதக்‌ 
காட்டி. நினைவூட்டுகிறது. 

ஒரு தேன்‌ கூண்டில்‌ பல தேனீக்கள்‌ தம்‌ வேலைக்‌ 
கரமத்தை ஒழுங்காகப்‌ பிரித்துக்கொண்டு ஓரு சமூகமாக 
வாழ்கின்றன. ஒரு செடியின்‌ இலைகளைத்‌ தேன்‌ கூண்டி. 
௮ள்ள நூற்றுக்கணக்கான உழைப்புத்‌ தேனீக்களாகப்‌ 
பாவிக்கலாம்‌. ௮ந்த தேனீக்களுக்கு வாழ்க்கை முழுமை 
யும்‌ உழைப்பதே வேலையாகும்‌. அவை ஆணுமல்ல, பெண்‌ 
ணுமல்ல. கூண்டிலுள்ள தேனீச்‌ சமூகத்திற்கு உணவு 
சேமித்துவைப்பதே அவற்றின்‌ வேலையும்‌ சந்தோஷமும்‌ 
ஆகும்‌. அவ்வாஹே செடியின்‌ இலைகளும்‌ செடிக்கு 
வேண்டியதைச்‌ சேமிப்பதான ஒரு தொழிலையே செய்து 
வருகின்றன. தேனீக்கள்‌ பறந்து சென்று தேனைத்‌ 

59 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ - 


இரட்டவேண்டும்‌. இலைகள்‌ இருந்த இடத்திலேமீய 
காற்றையும்‌ வெயிலையும்‌ சம்பா தித்துக்கொள்ளுகன்‌ றன. 
இலைகளுக்குள்‌ ஆண்‌ பெண்‌ என்பது இல்லை. செடியாகிய 
சமூகத்திற்கு இலைகளே உழைப்புத்‌ தேனீக்கள்‌. 

மலர்‌ என்பது இலையின்‌ பேதமே. ஆனால்‌ அந்த 
உறுப்பு குல விருத்திக்கென்று ஓதுக்கப்பட்டிருக்கிற து. 
தேன்‌ கூண்டி.ல்‌ உழைப்பு ஈக்களல்லாத ஆண்‌ ஈக்களும்‌ 
தாய்‌ ஈயும்‌ உண்டு. அவை உழைக்கமாட்டா. அதைப்‌ 
போல்‌ தாவரத்தில்‌ மலர்களிலுள்ள ஆண்‌ பூந்தாதுக்களும்‌ 
தாய்த்தா துக்களும்‌. தேன்‌ கூண்டில்‌ ஈக்கள்‌ ஈன்று 
பாதுகாக்கும்‌ முட்டைகளைப்‌ போன்றனவே செடியில்‌ 
உண்டாகும்‌ விதைகள்‌. 

ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தால்‌ தாவர உயிருக்கும்‌ 
பிராணி உயிருக்கும்‌ உள்ளபேதம்‌ மிகக்‌ குறைந்து 
போகிறது. கடலில்‌ தோன்றும்‌ பவழக்கொ..யானது 
ஐ்‌.து வர்க்கத்தைச்‌ சேர்ந்தது. கடலில்‌ உயிருடன்‌ 
இருக்கையில்‌ தாவரக்‌ கொடியைப்போல்‌ தோற்றம்‌ 
கொடுக்கும்‌. ஆயினும்‌ அது தாவரம்‌ அல்ல) ஒரு 
தண்டில்‌ பிணைக்கப்பட்ட பல்லாயிரம்‌ பூச்சி உயிர்களே. 
அதைப்போலவே மரத்தையும்‌ பிணைக்கப்பட்ட பல 
தாவர உயிர்களின்‌ கூட்டுறவுச்‌ சமூகமாகவே பாவிக்‌ 
கலாம்‌. அந்தச்‌ சமூகத்தில்‌ வம்சவிருத்திக்காகச்‌ சிறப்‌ 
புத்தொழில்‌ அமைந்து ஒதுக்கப்பட்ட வியக்திகளே 
மலர்கள்‌. இலைகள்‌ எவ்வாறு பொருள்‌ சேமிப்பதற்‌ 
காகவே ஒதுக்கப்பட்ட பகுதியோ, அவ்வாறே பூக்கள்‌ 
குலப்பெருக்குக்காகவே ஓ துக்கப்பட்ட பகுதியாகும்‌. 
தொழில்‌ வேறுபாட்டினால்‌ ஏற்பட்ட சில பாகுபாட்டோடு 
ஒன்றுகூடி. வாழும்‌ சமூகமாகவே செடியைக்‌ கருதலாம்‌. 


60 


அத்தியாயம்‌ 17 
சகோத்திரமும்‌ பின்னகோத்தீரமும்‌ 
(ழுப்பூவின்‌ தோற்றத்துக்கு ஒரு பொதுப்படம்‌ 
அடியில்‌ வரைந்து காட்டட்பட்டிருக்கிறது. 
பபரும்‌ 912: 
ஞ்ச த ௨௧௪௦ ம்‌ 


ரி 





பூவின்‌ பல அங்கங்கள்‌ 


சாதாரணமாக பூ என்று நாம்‌ அனுபவிக்கும்போது 
அழிய இதழ்களைத்தான்‌ மனத்தில்‌ கருதுகிறோம்‌. 
இதழ்களே மலரின்‌ மிக முக்கியமான பகுதியாகத்‌ தோற்‌ 
றம்‌ அளிக்கிறது. உண்மையில்‌ தாவரத்தைப்‌ பொருத்த 
மட்டில்‌ பூவின்‌ முக்கியமான அங்கங்கள்‌ இதழ்களல்ல. 
பராகத்தாள்‌ கொண்ட கேசரங்களும்‌ சூல்தரிக்கும்‌ 
தாய்த்‌ தாதுக்களுமே. புல்லிதழ்கள்‌ செடியின்‌ இலைகளைப்‌ 

61 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


போலவே இருக்கும்‌. ஆனால்‌ சல பூக்களில்‌ புல்லிதழ்களும்‌ 
மலரிதழ்கலப்போல்‌ சிறப்பான நிறங்கொண்டு மிருக்கும்‌. 
பூ மலர்வத,ற்குமுன்‌ புல்லி வட்டம்‌ பண்டாய மூடிக்‌ 
காக்கும்‌. 

இதழ்களின்‌ நிறமும்‌ அமைப்பும்‌ பறக்கும்‌ பூச்சியின்‌ 
கவனத்தை இழுத்துத்‌ தேன்‌ இருக்குமிடத்தைக்‌ காட்டுவ 
- தற்காகவே உள்ளன. பராகத்தைப்‌. பூச்சிமேல்‌ படியச்‌ 
செய்து தாய்த்‌ தாதுக்களுக்கு அதைக்‌ கொண்டுபோய்ச்‌ 
செலுத்தச்‌ செய்யவே பூக்களில்‌ நிறமும்‌ தோற்றமும்‌ 
மணமும்‌ அமைந்திருக்கன்றன. மலர்கள்‌ இலைகளுக்‌ 
கிடையில்‌ மறைந்துபோகாமல்‌ எடுத்துக்‌ காட்டும்படி 
யாக அமைந்திருக்கின்றன. பூச்சிகளின்‌ மனத்துக்கு 
இயைந்த வாசனையோடும்‌ வண்ண த்தோடும்‌ தோற்றத்‌ 
தோடும்‌ ஈக்களையும்‌ வண்ணாத்திப்‌ பூச்சிகலையும்‌ வண்டு 
களையும்‌ விருந்துக்கு அழைக்கின்றன. தமக்கு வேண்டிய 
சேவையைப்‌. பெற்றுக்கொண்டு அவற்றுக்குத்‌ தேனும்‌ 
அளிக்கன்‌ றன. 

ஒரே மலரில்‌ ஆண்‌ தாதுக்களும்‌ தாய்த்‌ தாதுக்களும்‌ 
இருப்பதினால்‌ செடியின்‌ ஆட்டத்தினாலேயே சூல்‌ பூரித்‌.த: 
விதையும்‌ காயும்‌ உண்டாகமுடியும்‌. அவ்வாறு இருக்க 
ஏன்‌ வெவ்வேறு பூக்களின்‌ பராகமும்‌ தாய்த்‌ தாதுக்களும்‌ 
சேரவேண்டும்‌? பூச்சிகளின்‌ சேவை வீண்‌ தகராறு 
அல்லவா £ பூச்சிகளின்‌ பிரவேசம்‌ இல்லாமல்‌ தாதுக்கள்‌ 
மலரில்‌ ஒன்றுகூடி. ஏன்‌ தாவர குலவிருத்தி கடைபெற 
லாகாது? இவ்வாறு கேட்கத்‌ தோன்றும்‌. 

ஓரே மலரில்‌ உள்ள தாதுக்கள்‌ கூடி யே சூல்‌ பூரிப்பது 
உண்டு. ஆனால்‌ வெவ்வேறு செடிகளில்‌ தோன்றிய 
பூக்களில்‌ உள்ள தாதுக்கள்‌ கூடுவதே மேலான விதை 
உண்டாகும்‌ முறை. ஓரே பூவில்‌ தோன்றும்‌ ஆண்‌ 
தாதுக்களும்‌ பெண்‌ தாதுக்களும்‌ சகோதர சகோதரிகளைப்‌ 

62 


சகோத்திரமும்‌ பின்னகோத்திரமும்‌ 


போன்ற சம்பந்தம்‌ கொண்டு நிற்கின்றன. ஓரே மலரில்‌ 
உள்ள தாதுக்கள்‌ கூடுவது ஒரு தாய்‌ வயிற்றில்‌ பிறந்த 
ஆணும்‌ பெண்ணும்‌ மணம்‌ புரிவதுபோல்‌ ஆகும்‌. இது 
குலத்தின்‌ விருத்திக்குப்‌ பொருந்திய முறையல்ல. தாய்‌ 
தகப்பன்‌ இருவருக்கும்‌ உள்ள பொதுவான தோஷங்கள்‌ 
வளர்ந்துகொண்டே போகும்‌. குலத்தின்‌ குணம்‌ க்ஷீணித்‌ 
துக்கொண்டே வரும்‌. ஒரு செடியின்‌ பல மலர்களில்‌ 
தோன்றிய. பரரகமும்‌ தாய்த்‌ தாதுக்களும்‌ கூடுவது 
மிகவும்‌ நெருங்கிய பந்துக்களுள்‌ சம்பந்தம்‌ செய்வதுபோ 
லாகும்‌. இதுவும்‌ ஈல்ல முறை அல்ல. குலத்தின்‌ குண 
விசேஷங்கள்‌ சிறப்புப்‌ பெறுவதற்கு வெவ்வேறு செடி 
களினின்று பராகமும்‌ தாய்த்தாதுவும்‌ கூடுவதே நல்லது. 
அப்போதுதான்‌ உயர்ந்த விசேஷ ல-க்ஷணங்களுட. ன்‌ வமிச 
விருத்தியாவத ற்குரிய வசதிகள்‌ அமையும்‌. மணம்‌ செய்து 
கொள்ளும்‌ தம்பதிகளில்‌ ஓரளவேனும்‌ குல வேறுபாடு 
இருந்தால்‌ சந்தானத்துக்கு வலிமையும்‌ குணச்‌ சிறப்பும்‌ 
உண்டாகும்‌. அண்ணனும்‌ தங்கையும்‌ அல்லது மிக 
நெருங்கிய பந்துக்கள்‌ மணந்து குல விருத்தியைத்‌ தேடு 
வதில்‌ அபாயமும்‌ சேதமும்‌ அதிகம்‌. மக்களின்‌ விவாக 
முறைகளில்‌ கிஷேதங்களும்‌ மேம்பாடுகளும்‌ இருப்‌ 
பதைப்‌ 'போலவே பூந்தாதுக்கள்‌ கூடுவதிலும்‌ இருக்‌ 
கன்றன. இதைத்‌ தாவர இயற்கைப்‌ புலவர்கள்‌ 
கண்டிருக்கிறார்கள்‌. புலவர்கள்‌ காண்பதற்கு முன்பே 
தாவரங்கள்‌ இதைக்‌ கண்டு மாறுமலர்ப்‌ பூரிப்பு பெறுவ 
தற்காக பூச்சிகளின்‌ உதவியை காடி. அதற்கு வேண்டிய 
பல விசேஷ அமைப்புக்களையும்‌ உண்டாக்கக்‌ கொண்‌ 
டிருக்கின்‌ றன / 


68 


அத்தியாயம்‌ 18 
கன்னிக்‌ காப்பு 

மாரறு மலர்ப்‌ பூரிப்பு வேண்டியிருக்க ஓரே 
மலரில்‌ ஆண்‌ தாதுக்களும்‌ தாய்த்தாதுக்களும்‌ தோன்று 
வது இடைஞ்சல்‌ அல்லவா £ அகப்புணர்ச்சி நேராமல்‌ 
எவ்வாறு தடுத்துக்‌ கொள்கின்றன என்கற 
கேள்வி பிறக்கிறது. இதற்கும்‌ தாவர வகைகள்‌ 
வழி கணடுபிடித்துச்‌ சமாளிக்கிறதைப்‌ பார்க்கலாம்‌. 
ஓரே பூவில்‌ தோன்றும்‌ ஆண்‌ தாதுக்களும்‌ தாய்த்‌ 
தாதுக்களும்‌ ஏக காலத்தில்‌ முதிர்வதில்லை. ஒன்று 
முன்னும்‌ ஒன்று பின்னுமாக முதிர்ச்சி அடைவதால்‌ பூச்சி 
களின்‌ பிரவேசத்தில்‌ ஒரு மலரில்‌ ஒட்டிய பராகம்‌ வேறு 
மலரின்‌ தாதுவைத்தான்‌ போய்ச்‌ சேரும்‌. முதிர்ச்சியடை 
யாத தாய்த்தாதுவில்‌ பசை இருக்காது, முதிர்ந்த பராகத்‌ 
தூள்‌ அதே மலரில்‌ முதிர்ச்சியடையாத தாய்த்தா துவின்‌ 
பேரில்‌ ஓட்டாது. பராகம்‌ உதிர்ந்தபின்‌ கேசரம்‌ வாடி. 
அழிந்துபோகும்‌. அதற்குப்பின்‌ முதிர்ந்த தாய்த்தாது 
வேறு மலரின்‌ பராகத்தைக்‌ கொண்டுவரும்‌ பூச்சிக்காகக்‌ 
காத்திருக்கும்‌. இந்த விதமாக மாறு மலர்ப்‌ பூரிப்பு 
நடைபெறும்‌, மாறு பூரிப்பு அடைவதற்காகத்‌ தாவர 
வகைகள்‌ உண்டாக்கிக்‌ கொண்டிருக்கும்‌ பல ஏற்பாடு 
களை ஆராய்ந்து பார்த்தால்‌ மிகவும்‌ அற்புதமாக இருக்‌ 
கும்‌. மலர்களில்‌ தேன்‌ சுரக்கும்‌ இடமும்‌ ஆண்‌ தாதுக்‌ 
களின்‌ உயரமும்‌ தாய்த்தாதுக்களின்‌ உயரமும்‌ வித்தி 
யாசப்பட்டு அமைந்திருக்கும்‌. இதைப்போன்ற இன்னும்‌ 
பல சாதனங்களையும்‌ கொண்டு தாவர இனங்கள்‌ அகப்‌ 

64 


கன்னிக்‌ காப்பு 


புணர்ச்சி உண்டாகாமல்‌ பார்த்துக்கொண்டு பூச்சிகளின்‌ 
உதவியால்‌ மாறுமலர்ப்‌ பூரிப்பு அடைகஏன்றன. 

புல்லிதழ்களின்‌ தொழில்‌ பூ மலர்வத.ற்குமுன்‌ அதைக்‌ 
காப்பது. மலர்மொட்டிலுள்ள மெல்லிய அங்கங்களைப்‌ 
புல்லிதழ்கள்‌ குவிந்து மூடிப்‌ பத்திரமாகக்‌ காப்பா ற்றிக்‌ 
கொண்டிருக்கும்‌. காற்றும்‌ வெயிலும்‌ மழையும்‌ காசகாரப்‌ 
பூச்சிகளும்‌ தாக்டச்‌ சேதம்‌ செய்யாமல்‌ பத்திரமாகப்‌ 
பூவை மூடிக்கொண்டிருக்கும்‌. எறும்பு முதலிய பகை 
இனங்கள்‌ ஏறி உள்ளே புகுந்து காசம்‌ செய்யாமல்‌ சிறு 
மூள்மயிர்களைக்‌ கொண்டு தடுக்கும்‌. மொட்டு அவிழ்ந்து 
இதழ்கள்‌ விரிந்தபின்‌, விரிந்த புல்லிதழ்கள்‌ எதிர்‌ வளைவு 
கொண்டு மேலே ஊர்ந்து செல்லும்‌ காசகாரப்‌ பூச்சிகளை 
ஏமாற்றும்‌, 

பிராணிகள்‌ தம்‌ குஞ்சுகளைக்‌ காப்பதுபோல்‌ தாவர 
மும்‌ தன்‌ சிசுக்களின்‌ க்ஷேமத்தின்‌ பொருட்டுப்‌ பல 
கஷ்டங்களுக்கடையில்‌ மிகுந்த கவனம்‌ செலுத்திக்‌ காப்‌ 
பாற்றுகிறது. இவ்வளவு காத்தும்‌ ஏராளமான அளவில்‌ 
பூக்களும்‌ விதைகளும்‌ அழிந்து பயனற்றுப்‌ போகின்றன. 
இதற்காகத்தான்‌ ஒரு செடியில்‌ தோன்றும்‌ மலர்களின்‌ 
தொகையும்‌ பழங்களின்‌ தொகையும்‌ பழங்களில்‌ உள்ள 
விதைகளின்‌ தொகையும்‌ அபரிமிதமாக இருக்கின்றன. 
எவ்வளவு அழிந்துபோன போதிலும்‌ ஒரு வா மிஞ்சி 
னாலும்‌ அது குலத்தைக்‌ காக்கும்‌. 


05 
தா. க 


அத்தியாயம்‌ 19 

செலவின்றிக்‌ கல்யாணம்‌ 

நேதனுக்காகச்‌ செடியிலிருந்து செடிக்குப்‌ பறக்கும்‌ 
வண்டுகளும்‌ வண்ணாத்திப்‌ பூச்சகெளும்‌ தேனிக்களும்‌ 
தாவரங்களின்‌ குலவிருத்இக்கு உதவுவதும்‌, அந்த 
உதவியைக்கொண்டு பூக்கள்‌ சூல்‌ கொண்டு காயும்‌ கனியும்‌ 
விதையும்‌ உண்டாவதும்‌, பூச்சிகளின்‌ பான்மைக்கு 
இணக்கமாக மலர்களும்‌ செடிகளும்‌ தம்மை அமைத்துக்‌ 
கொண்டு வளர்வதும்‌, தாவரத்தின்‌ வாழ்க்கைக்கும்‌ - 
வளர்ச்சிக்கும்‌ இயைந்தபடி பூச்சிகள்‌ தமக்குத்‌ தெரியா 
மலே பணிசெய்து தேன்‌ குடித்துப்‌ போவதும்‌ எல்லாம்‌ 
ஓர்‌ அற்புத விரோத உண்மைக்‌ கதை. 

அசக்‌ கலப்பு உண்டாகாமல்‌ மாறுமலர்ப்‌ பூரிப்பு 
அடைந்தால்‌தான்‌ ஈன்மை என்பதை நூல்களைப்‌ படித்து 
ஆராய்ந்து அ.றிந்த புலவர்களைப்போலவே தாவரங்கள்‌ 
தெரிந்து ஈடந்துகொள்வதைப்‌ பற்றியும்‌ சொல்லி 
ஆயிற்று. வேறுமலர்களிலிருக்கதும்‌ வேறு செடி.களிலிருக்‌ 
தும்‌ பராகத்தூள்‌ வந்து சேருவதற்காகவே பறக்கும்‌ 
பிராணிகளின்‌ துணை தாவரங்களுக்கு வேண்டியதா 
இறது. இதற்காகத்தான்‌ தாவரங்கள்‌ காயாகக்‌ கனியா 
இப்‌ பின்பு பிராணிகளுக்கு உதவுவது ஒருபுறம்‌ இருக்க, 
பூப்பருவத்திலேயே பூச்சிகளுக்குத்‌ தேன்‌ தருகன்‌ றன. 

பூச்கெளின்றிக்‌ காற்று வீசுவதைக்‌ கொண்டும்‌ 
தாவரங்கள்‌ பூப்பூரிப்பு அடைகின்றன. சில இனங்கள்‌ 
பூச்சி, காற்று இரண்டின்‌ உதவியையும்‌ பெறும்‌. சில 
தாவர இனங்கள்‌ காற்றின்‌ சேவை ஒன்றையே கொண்டு 
சூல்‌ பூரிப்பு அடைகின்றன. காட்டில்‌ மிக உயர்ந்து 

06 


. செலவின்றிக்‌ கல்யாணம்‌ 


வளரும்‌ மரங்களும்‌, வயல்களில்‌ உண்டாகும்‌ நெல்‌ 
முதலிய தானியவகைகளும்‌ இந்தக்‌ காற்றுப்பூரிப்பு இனத்‌ 
தைச்‌ சேர்ந்தவை. பூச்சியின்‌ கவனத்தை இழுத்துத்‌ 
தேனும்‌ பூர்தாதுக்களும்‌ இருக்குமிடத்தில்‌ அவற்றைப்‌ 
புகச்செய்வதற்காக பூவில்‌ இதழ்களும்‌ தேனும்‌ அமைந்‌ 
துள்ளன. காற்றினால்‌ ஈடைபெறும்‌ தாவர மங்களோற்‌ 
சவங்களுக்குக்‌ கூலி தரவேண்டியதில்லை்‌. அழகிய 
உடைகளும்‌ தரிக்க வேண்டியதில்லை. ஆகையினால்‌ 
காற்றைக்கொண்டு பூரிக்கும்‌ தாவர இனங்களின்‌ மலர்‌ 
களில்‌ தேன்‌ இராது. எடுத்துகீகாட்டும்‌ நிறமும்‌ இராது. 
பூக்களில்‌ மாம்‌ முக்கியமாகப்‌ பா ராட்டும்‌ நிறமும்‌ மணமும்‌ 
அழூய இதழ்களும்‌ காட்டு மரங்களிலும்‌” சானிய வகை 
களிலும்‌ இல்லை. அந்த வகைகளின்‌ கவலையும்‌ சவனமும்‌ 
பூச்சிகளின்பேரில்‌ இல்லை. காற்று ஈன்றாகத்‌ தம்‌ பேரில்‌ : 
அடித்துத்‌ தம்முடைய பராகத்‌ தூளைத்‌ தம்முடைய 
குலத்தில்‌ பரவச்‌ செய்யவேண்டும்‌ என்பதே அவற்றின்‌ 
கவலை. ஆனபடியால்‌ காற்றினால்‌ பூரிப்பு அடையும்‌ 
தாவர வகைகளில்‌ பூக்கள்‌ கொத்துக்‌ கொத்தாக வளரும்‌. 
காற்று ஈன்றுகப்‌ பராகத்தின்‌ மேலும்‌ தாய்த்‌ தாதுக்‌ 
களின்‌ மேலும்‌ படும்படியாகப்‌ பூங்கொத்துகள்‌ சவுரி 
சவுரியாகத்‌ தொங்கும்‌ அல்லது உயர்ந்து நீண்டு நிற்கும்‌. 
தாய்ப்‌ பகுதிகளில்‌ தோன்றும்‌ பீட்டைகள்‌ காற்றில்‌ 
வரும்‌ பராகத்தை எளிதில்‌ அடையும்‌ வண்ணம்‌ அமைக்‌ 
திருக்கும்‌. காற்றடித்தவுடன்‌ எளிதில்‌ சிந்தும்படி யாகவும்‌ 
ஏராளமான அளவிலும்‌ பராகப்பொடி. அமைக்‌இருக்கும்‌. 

மனித வாழ்க்கைக்கு மிகவும்‌ முக்கியமான தாவரப்‌ 
பொருள்கள்‌, அதாவது ஆடு மாடுகள்‌ மேயும்‌ புல்லும்‌, 
மக்கள்‌ உணவுக்கு வேண்டிய நெல்‌ முதலிய பயிர்களும்‌ 
காற்றுப்‌ பூரிப்புவகைத்‌ தாவரங்களானபடியால்‌ அவற்‌ 
றின்‌ கதிர்கள்‌ காற்றுக்கென்று அமைந்த வடிவங்கொண்டு 

67 


தாவாங்களின்‌ இல்லறம்‌ 


வளரும்‌. காற்று வீசும்போது வயலில்‌ நெற்பயிர்‌ வணங்கி 
அலையலையாக ஆடும்‌ காட்சியின்‌ அழகைக்‌ கண்டு மூஒழும்‌ 
கற்பனையாளர்கள்‌ : அது குலவிருத்தியில்‌ ஓர்‌ இன்றி 
யமையாத ' நிகழ்ச்சி என்பதையும்‌ நினைத்து ஆனந்த 
மடையலாம்‌. காற்றில்‌ பயிர்‌ ஆடுவது அதற்கு வெறும்‌ 
அலைச்சல்‌ ௮ல்ல. காற்றானது அதற்கு வேண்டிய 
பணியைச்‌ செய்து மக்கட்‌ பேறு தருகிறது. இதற்கு 
உதவியாகவே பயிரின்‌ தண்டு மெல்லியதாகவும்‌ ஊச 
லாடும்‌ தன்மை பொருந்தியதாகவும்‌ இருக்கிறது. 

காற்றடி.த்துப்‌ பூரிக்கும்‌ இனங்களில்‌ அகப்புணர்ச்ச - 
அதிகமாக உண்டாகுமல்லவா என்ற சந்தேகம்‌ தோன்‌ 
அம்‌. அகப்புணர்ச்சி ஆகாமல்‌ தவிர்ப்பதற்காகப்‌ பராக 
மும்‌ ரசூலும்‌ வெவ்வேறு காலத்தில்‌ முன்னும்‌ பின்னுமாக 
முதிர்ச்சி அடையும்‌. தாய்த்தாதுக்கள்‌ முதிீர்ந்திருக்கும்‌ 
கதிரில்‌ ஆண் தாதுக்களில்‌ முந்தியே பராகம்‌ சிந்இிவிட்டி.ரகீ 
கும்‌. பராகம்‌ இந்தும்‌ கதிர்களில்‌ தாய்த்‌ தாதுக்கள்‌ 
முதிர்ச்சி அடையாமலிருக்கும்‌. அவற்றில்‌ பசையும்‌ 
இராது. ஆகையால்‌ பராகத்தூள்‌ அங்கே ஓட்டாது. 
வேறுகதிர்களுக்குச்‌ சென்று முதிர்ந்த ரூல்களைத்‌ தீண்டிப்‌ 
பூரணம்‌ தரும்‌. ஆண்‌ தாதுக்களின்‌ பராகம்‌ உதிர்ந்து 
வாடியபின்‌ தாய்த்‌ தாதுக்கள்‌ முதிர்ந்து பசை பொருந்திய 
சூல்முகங்களைக்‌ கர்ற்றுக்குக்‌ ' காட்டும்‌. வேறு செடியி 
னின்று காற்றில்‌ வரும்‌ பராகமே அதைச்‌ சேரும்‌. அகப்‌ 
புணர்ச்சி உண்டாகாமல்‌ இருப்பதற்காக இதைத்தவிர 
இன்னும்‌ வேறு இயற்கைச்‌ சாதனங்களும்‌ உண்டு. ௮கேக 
மாகத்‌ தாய்த்‌ தாதுக்கள்‌ உயர அமைந்திருக்கும்‌. ஆண்‌ 
தாதுக்கள்‌ €ழ்‌ வரிசையில்‌ இருக்கும்‌. காற்றில்‌ உதிர்ந்த 
பொடி அதே மலரில்‌ மேலே கிளம்பாது. இதைப்போன்ற 
இன்னும்‌ பல அமைப்பு வ௪சஇகளைக்கொண்டு அகப்‌ 
புணர்ச்சியைத்‌ தவிர்க்கும்‌, 

08 


செலவின்றிக்‌ கல்யாணம்‌ 





கற்றால்‌ பூமிக்கும்‌ ஒருவகையில்‌ காற்றின்‌ உதவியால்‌ 
ஆண்‌ மலர்‌ பூரிக்கும்‌ பெண்மலர்‌ 


இந்தப்‌ படத்தில்‌ காட்டியிருக்கும்‌ பூண்டு வகையில்‌ 


ஆண்‌ பூவும்‌ தாய்ப்‌ பூவும்‌ காற்‌. வீூப்‌ பூரிப்புப்‌ பெறு 
வதற்காக அமைந்திருப்பதைக்‌ கவனிக்க. 





14 


இது ஒரு தாணிய வகையின்‌ மலர்‌. சூல்‌ வாய்கள்‌ 
மேலிருக்கும்‌. பராகங்கொண்ட ஆண்‌ தாதுக்கள்‌ 8ழாக 
இருக்கும்‌. ஆண்‌ தாதுக்களிலிருநீது உஇிர்ந்த பராகம்‌ 
அதன்‌ ரூல்களின்மேல்‌ படாது. சூல்வாய்‌ மேலே இருப்ப 
தாலும்‌ ஆண்‌ தாதுக்கள்‌ கீழே இருப்பதாலும்‌ காற்றில்‌ 
செல்லும்‌ பராகம்‌ வேறு கஇிருக்குத்தான்‌ போய்ச்‌ சேரும்‌. 


69 


அத்தியாயம்‌ 20 
மலர்களில்‌ கூட்டுறவு 


பெரிய மலர்கள்‌ தனித்தனியாக இருந்து தமக்கு 
வேண்டியதைச்‌ செய்துகொள்ளும்‌. சிறு மலர்கள்‌ 
கொத்துக்‌ கொத்தாகத்‌ தோன்றி வளரும்‌. சிறுமலர்‌ 
தனியாகத்‌ தோன்றினால்‌ பூச்சிகளின்‌ சேவையைப்‌ 
பெறுவது அரிதாகும்‌. தம்முடைய நிறத்தினாலும்‌ 
அகன்று விளங்குவதாலும்‌ பெரிய மலர்கள்‌ பறக்கும்‌ 
பூச்சிகளின்‌ கவனத்தை எளிதில்‌ இழுக்கும்‌. சிறிய 
ஈலர்கள்‌ தனித்திருந்தால்‌ இலைகளின்‌ இடையில்‌ முழுதும்‌ 
மறைந்துபோகும்‌. இதற்காகச்‌ சிறு மலரினங்கள்‌ கூட்‌ 
டுறவு உபாயத்தை மேற்கொண்டு கொத்துக்‌ கொத்தாக 
இணரும்‌. இதனால்‌ பூச்சிக்கும்‌ வேலை மிஞ்சும்‌. ஓர்‌ 
இடத்தில்‌ தங்கிப்‌ பல பூக்களின்‌ தேனை ஒரே சமயத்தில்‌ 
அடைந்து அவற்றுக்குச்‌ சேவையும்‌ செய்துவிடுகிறது. 

சில இனங்களில்‌ பல று மலர்கள்‌ நெருங்கிக்‌ கூடி 
ஒரு பூவைப்போல்‌ தோற்றம்‌ தரும்‌. 


இந்தப்‌ படத்தில்‌ காண்பது ஒரு தனி மலரைப்போல்‌ 
தோன்றினும்‌ உண்மையில்‌ ஒரு பூங்கொத்து ஆகும்‌. 
70 


மலர்களில்‌ கூட்டுறவ 


இதழ்களைப்போல்‌ தோற்றம்‌ தரும்‌ பகுதிகள்‌ ஒவ்வொன்்‌ 
அம்‌ ஓவ்வொரு தனிப்பூ. ்‌ 


ஓ த்‌ 1 


(ரில ஆச்‌ டுத்‌ 
இறு 5 


4 
ப 
2 


மேலே காட்டப்பட்ட மலர்களும்‌ தனிப்‌ பூவைப்போல்‌ 
தோற்றம்‌ காட்டும்‌ தொடர்ப்பூக்களே. இத்தகைய 
தொடர்ப்பூக்கள்‌ பல உண்டு. தனிப்‌ பூக்களைப்போல்‌ 
தோ ற்றமிருப்பினும்‌ உண்மையில்‌ அவை ஓவ்வொன்றும்‌ 
பல மலர்கள்‌ கூடிய கொத்துக்கள்‌. ஓவ்வொரு இறு 
பகுதியிலும்‌ தனித்தனியாக இதழ்களும்‌ பராகத்‌ தாதுக்‌ 
களும்‌ தாய்த்‌ தாதுக்களும்‌ தனிப்‌ பூவுக்குள்ள எல்லா 
அங்கங்களும்‌ இருக்கும்‌. ஆனால்‌, ஓன்றிப்போன சில 
இனங்களின்‌ வெளி வரிசையில்‌ பூவுக்குள்ள சில அம்சங்‌ 
கள்‌ மறைந்துபோயிருப்பதும்‌ உண்டு. உள்‌ வரிசைகளில்‌ 
உள்ள பகுதிகளில்‌ மட்டும்‌ தாய்த்தாதுக்கள்‌ ஆண்‌ 
தாதுக்கள்‌ இரண்டும்‌ இருக்கும்‌. புறவட்டத்திற்குள்‌ 
இருக்கும்‌ தாதுக்கள்‌ பரம்பரையாக மறைந்துபோய்‌ 
அந்த வட்டம்‌ வெறுமனே பூவிதழின்‌ தொழிலைச்‌ செய்து 
வருகிறது ; அதாவது பூச்சிகளின்‌ கவனத்தை இழுத்து 
உள்‌ வட்டத்துத்‌ தாதுக்களுக்குக்‌ காப்பாக இருக்கும்‌. 
இவ்வாறு பூங்கொத்தாக இருந்தாலும்‌ உண்மையில்‌ ஒரு 
தனிப்‌ பூவினைப்‌ போலவே வழிமுறை வேறுபாடு 

71 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


அடைந்துவிடுகிறது.. இதற்கு உதாரணமாகச்‌ செவ்வந்‌ 
திப்‌ பூவைக்‌ கவனமாகப்‌ பார்க்க. 

காற்றினால்‌ பூரிக்கும்‌ மலரினங்கள்‌ அகேகழாகக்‌ 
கொத்துக்கொத்தாகத்‌ தோன்றும்‌. காற்றடித்து உதிர்ந்த 
_ பராகம்‌ ஓரே வீச்சில்‌ பல தாதுக்களைப்‌ பூரிப்பதற்கு 
கொத்துக்‌ கொத்தாக அமைந்திருப்பது செளகரியம்‌. 
இவ்வாறு பூரித்த தானியப்‌ பூங்கொத்து “கதிர்‌ '' ஆகறது. 
நெல்லும்‌, வரகும்‌, கோதுமையும்‌ இந்த வகையைச்‌ 
சார்ந்தவை. 

சில செடிவகைகளில்‌ பற்னிஷாம்‌, இலைகளுமே மலர்‌ 
களைப்போல்‌ சிறப்பான நிறங்களைக்‌ கொண்டு விளங்குவ 
தைப்‌ பார்க்கலாம்‌. பூவிதழ்களுக்குப்‌ பதில்‌ பூங்கொத்தை 
அடுத்த இலைகள்‌ தனிவண்ணம்‌ பெற்று விளங்கும்‌. 
அத்தகைய செடிகளின்‌ தழைகளே பூக்களாகத்‌ தோன்‌ 
அம்‌. ஆனால்‌ பூந்தாதுக்களைத்‌ தேடிப்‌ பார்த்து ஆராய்ச்‌ 
தால்‌ ௮வை உண்மையில்‌ புல்லிதழ்கள்‌ அல்லது சாதா 
ரண இலைகள்‌ என்பதும்‌ மலர்கள்‌ அல்லவென்பதும்‌ 
தெரிந்துகொள்ளலாம்‌. இதற்கு உதாரணமாகப்‌ போகன 
வில்லாப்‌ பூவைக்‌ கவனித்துப்‌ பார்க்கலாம்‌. 


72 


அத்தியாயம்‌ 21 
தாவரச்‌ சிசுக்கள்‌ 


இல்லறம்‌ என்பது மணம்‌ புரிதலோடு முடிந்துபோவ 
இல்லை. குழந்தைகளைப்‌ பெறுவதோடும்‌ தீர்ந்துபோகாது. 
பெற்ற குழந்தைகளைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. ௮வை 
குழுந்த முறையில்‌ வளர்ந்து தம்மைத்‌ தாம்‌ பார்த்துக்‌ 
கொள்ளும்‌ நிலைமையை அடையும்‌ வரைரீரில்‌ பெற்றோரின்‌ 
கடமை தீராது. தாவரங்கள்‌ பல கஷ்டங்களுக்‌ இடை 
யில்‌ இதையும்‌ செய்கின்றன. குட்டிகக£க்‌ காக்கும்‌ 
துறையில்‌ நாற்கால்‌ மிருகங்கள்‌ காட்டும்‌ சூரத்தன த்தைத்‌ 
தாவரங்களில்‌ காணமுடியாதாயினும்‌, பொறுமையும்‌ 
ஆழ்ந்த கருத்தும்‌ கொண்ட பல ஏூழ்பாடுகளைத்‌ தாவர 
உலகத்தில்‌ பார்க்கலாம்‌. இடம்‌ விட்டு ஈகரமுடியாத 
உயிர்கள்‌ இதைவிட வேறு என்ன செய்ய முடியும்‌ £ 

விதையானது தாவரம்‌ பெற்ற குஞ்சு. அது 
உயிரற்ற பொருளைப்போல்‌ தோன்றுமாறு ரூடி.க்கிடக்‌ 
கும்‌. குலவிருத்திக்கு அதுவே மூலப்‌ பொருள்‌. விதையின்‌ 
பாதுகாப்புக்காகத்‌ தோலும்‌ ஓடும்‌ அமைந்திருக்கும்‌. 
பூவின்‌ தாய்த்‌ தாதுவில்‌ ரூல்வாயிலுள்ள பசையில்‌ 
பராகப்பொடி. ஓரு தூள்‌ ஓட்டியவுடன்‌ அதனின்று 
ஒரு கால்‌ இறங்கும்‌. அது சூல்‌ கழுத்தின்‌ வழியாக 
வளர்ந்து சூல்‌ வயிற்றை அடையும்‌. பராகத்‌ தூளிலுள்ள 
மையப்‌ பொருள்‌ சூலிலுள்ள்‌ கருப்பொருளுடன்‌ ஓன்று 
பட்டுவிடும்‌. அதன்மேல்‌ சூலானது பூரித்து விதையாகும்‌. 
மக்க்ளுடலில்‌ கருப்பப்‌ பையில்‌ ௧௬ வளர்வதுபோல்‌ 
தாவர விதையும்‌ வளர்ந்து முழுப்‌ பருமனை அடைந்து 
குலக்‌ கொம்பினின்று வேறுபட்டுப்‌ போகத்‌ தயாராகும்‌. 
78 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


இவ்வாறு உண்டாகும்‌ தாவழச்‌ ௪௬, சில இனங்களில்‌ 
தனி விதையாகவே இருக்கும்‌. வேறு சில இனங்களில்‌ பல 


பராகத்தாளின்‌ 
கால்‌ சூல்வயிற்றை 
அடையும்‌ படம்‌ 


பராகத்‌ தூணி 
லிருந்து கால்‌ 
இறங்கும்‌ படம்‌ 





விதைகள்‌ சேர்ந்து ஒரு காயாக்கூண்டில்‌ மூடி.க்கடக்கும்‌. 
இலந்தைப்‌ பழத்தில்‌ ஒரே ஒரு விதையாகவும்‌, கடலை 
துவரை முதலிய இனங்களில்‌ பல விதைகளாகவும்‌ வெள்‌ 
ளரி, பூசனி, பப்பாளி முதலிய பழங்களில்‌ நூ.ற்றுக்கணக்‌ 
கான விதையாகவும்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌. 


ர்க்‌ 


அத்தியாயம்‌ 22 
. இடம்‌ தேடல்‌ 


சில காய்களின்‌ கூண்டி.ீற்குள்‌ விதையைத்‌ தவிர 
வறொன்றோம்‌ இராது. கலைவற்றில்‌ சதையும்‌ ரசமும்‌ 
பொருந்தியிருக்கும்‌. மாம்பழம்‌, கொய்யா, காவல்‌, பலா, 
காரத்தை, கொளிஞ்சி முதலிய பழங்களில்‌ சதையும்‌ 
சமூம்‌ இருப்பதுபோல்‌ கடலை, அவரை, துவரை இவற்‌ 
றில்‌ இல்லை. பறவைகளும்‌ மிருகங்களும்‌ தின்பதற்காகக்‌ 
கவ்வி எடுத்துப்போகும்‌ பழங்களினின்று விதைகள்‌ 
வெவ்வேறு இடங்களில்‌ மண்ணை அடையும்‌. விழுங்கிய 
விதைகளும்‌ பிராணிகளின்‌ மலக்கழிவில்‌ சேதப்படாமல்‌ 
மண்ணில்‌ சேரும்‌. இவ்வாறு விதைகள்‌ தாய்ச்‌ செடியின்‌ 
கீழ்‌ விழாமல்‌ வெகுதூரத்தில்‌ மண்ணைச்‌ சேரும்‌. விதை 
கள்‌ முளைத்துச்‌ சரியாக வளரப்‌ புது இடத்தில்‌ மண்ணைச்‌ 
சேரவேண்டும்‌. மரத்து நிழலும்‌ பழைய இடத்தில்‌ 
வளர்வதற்கு இடைஞ்சல்‌. இந்தப்‌ பயனை அடையத்‌ 
தான்‌ தாவரம்‌ தன்‌ விதையுடன்‌ பிராணிகளுக்கு உதவும்‌ 
படியான நல்ல உணவுப்‌ பொருளையும்‌ கூட்டி அமைத்து 
உண்டாக்குகிறது. சூல்‌ பூரண  மடைவதற்காகப்‌ 
பூச்சிக்குத்‌ தேன்‌ கொடுத்து உதவுவதுபோல்‌, விதையைத்‌ 
தூரக்‌ கொண்டு ஏகுவதற்காக இனிப்பான பழம்‌ உண்‌ 
டாக்கித்‌ தருகிறது. பழத்தைத்‌ தின்னும்‌ பிராணிகள்‌ 
விதையை அழிக்காமல்‌ இருப்பதற்காக விதைக்குக்‌ 

காப்புகள்‌ இருக்கும்‌, விதை ருசியாகவும்‌ இராது, 
ரசமில்லாக காய்கள்‌ முதஇர்ந்து உலர்ந்து தாமாக 
வெட.த்து விதைகளைச்‌ இந்தும்‌. காயினின்று வெடிக்கும்‌ . 
15 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


விதைகள்‌ காற்றில்‌ வெகுதூரம்‌ தாமாகச்‌ செல்லுவதற்‌ 
காகச்‌ சில இனங்களில்‌ இறகைப்‌ போன்ற அவயவங்கள்‌ 
பொருந்தியிருக்கும்‌. விதையும்‌ மிக லேசாக இருக்கும்‌. 
அக்த வகை விதைகள்‌ நன்றாக உலர்ந்தபின்‌ காற்றடித்‌ 
ததும்‌, தாய்ச்செடியிலிருந்து எஸிதில்‌ வேறுபட்டுக்‌ 
காற்றில்‌ பறந்துபோய்த்‌ தகுந்த இடத்தில்‌ மண்ணில்‌ 





காற்றில்‌ பறந்து ஏகும்‌ விதைகள்‌ 


பதியும்‌. காற்றில்‌ பறக்கும்போது பறக்கும்‌ பூச்சியைப்‌ 
போலவே தோற்றம்‌ அளிக்கும்‌. தத்தூரி, எருக்கு, 
ஊமத்தை முதலிய விதைகள்‌ காற்றில்‌ பறப்பதைச்‌ சிறு 
குழந்தைகள்‌ பார்த்து மகிழ்வது உண்டல்லவா £ 

16 


இடம்‌ 6 தடல்‌ 


இனிப்பான .பமங்களுக்குள்‌ மறைந்து தாயகத்தி 
னின்று தூரமாகச்‌ சென்று இடம்‌ தேடிக்கொள்வதைப்‌ 
போல்‌, சில விதைகள்‌ முட்களைப்‌ போர்த்துக்கொண்டு 
பிராணிகளின்‌ உடலில்‌ ஓஒட்டிக்கொண்டும்‌ மக்களின்‌ 
ஆடைகளில்‌ பற்றிக்சொண்டும்‌ தொந்தரவு கொடுத்து 
அதே பயனை அடைகின்றன. ஆடுமாடுகளும்‌ காட்டு.” 
மிருகங்களும்‌ தாம்‌ சென்ற வறியில்‌ தம்மேல்‌ பற்றிக்‌ 
கொண்டிருக்கும்‌ முள்ளங்‌ காய்களைத்‌ தேய்த்து உதறித்‌ 
தள்ளும்‌. உடைகளில்‌ பற்றிக்கொண்ட சிறு புல்‌ பூண்டு 
விதைகளை நாழும்‌ எடுத்து : வெளியில்‌ எறிகிரோம, 
இவ்வாறு பிராணிகளின்‌ உடலை வாகனமாகக்கொண்டு 
முூள்ளினங்கள்‌ தாயகத்தை விட்டு வெரு தூரத்தில்‌ 
மண்ணில்‌ இடம்‌ பெறுகின்றன. 

சில தாவர இனங்கள்‌ ஏமாற்று வித்தையையும்‌ ௪௯ 
பாலனத்திற்காகக்‌ கையாளும்‌ / காட்டாமணக்கு விதை. 





வண்டைப்‌ போன்ற விதைகள்‌ 
வெடித்துக்‌ கழே விழுந்ததைச்‌ சில பறவைகள்‌ வண்டு 
என்று எண்ணிக்‌ கொத்தித்‌ தூக்கிப்போகும்‌. வண்டு௪ 
ளைப்போல்‌ வடிவம்‌ படைத்த விதைகள்‌ இப்படி எடுக்கப்‌ 
பட்டுப்‌ போய்ப்‌ பிறகு பறவைகளால்‌ இங்குமங்கும்‌ 
போடப்பட்டுப்‌ புது இடம்‌' சம்பா திக்கும்‌. 


71 


அத்தியாயம்‌ 23 
மூலதனம்‌ 


மாண்ணில்‌ பதிந்த விதை போதிய வெப்பமும்‌ ஈரமும்‌ 
கூடியபின்‌ |, முளைவிடும்‌. விதையில்‌ ஓரு பகுதியே 
உண்மையான சிசுப்‌ பகுதி. அதைத்‌ தவிர மீஇப்பகுதி 
அந்தத்‌ தாவரச்‌ ஏசுவுக்கு ஆரம்ப காலத்திற்கு வேண்டிய 
உணவாக அமைந்திருக்கிறது. முழர்தைக்குத்‌ தாய்ப்பால்‌ 
தாயின்‌ உடலில்‌ இருப்பதுபோல்‌ தாவரச்‌ சிசுவுக்கு வேண்‌ 
டிய தாய்ப்பால்‌ விதைக்குள்ளேயே வைக்கப்பட்டிருக்‌ 
கிறது. விதையிலிருந்து வேர்‌ வெளிப்பட்டு ழே மண்‌ 
ணில்‌ செல்லும்‌. அது நிலத்தில்‌ புகுந்து செடிக்கு இடம்‌ 
பத்திரமாக அமைத்துவிடும்‌. தாவரச்‌ சிசுவுக்கு வேண்டிய 





* ்‌ 
கண்ணீரையும்‌, விதையில்‌ சேமிக்கப்பட்டுள்ள உணவுப்‌ 
பொருள்கள்‌ செலவழிந்ததும்‌ வளர்ச்சிக்கு வேண்டிய 
உயிரகப்‌ பொருள்களையும்‌ தேடித்‌ தண்ணீருடன்‌ 

76 


மூலதனம்‌ 


உறிஞ்சித்தருவது வேரின்‌ தொழில்‌. விதையிலிருந்து 
அதே சமயம்‌ மற்றொரு முளை மேலே சென்று காற்றையும்‌ 
சூரிய ஓஸியையும்‌ மாடிச்செல்லும்‌. வேரானது இருட்‌ 
டிலும்‌ மண்ணிலும்‌ வேலைசெய்யும்‌. மேலே செல்லும்‌ 
முளையின்‌ தொழில்‌ வெயிலைக்‌ துணையாகக்‌ கொண்டு 
தாவரச்‌ சிசுவுக்கு இலைகள்‌ உண்டாக்கித்‌ தந்‌ து அதைச்‌ 
செடியாக்கி அமைப்பதாகும்‌. இந்தக்‌ காரியத்திற்கு 
வேண்டிய மூலதனமாக இரண்டு இலைகள்‌ விதைக்குள்‌ 
முதலிலேயே மூடி வைக்கப்பட்டி ருக்கும்‌. சில இனங்களில்‌ 
ஓரே இலை இருக்கும்‌. இவ்வாறு சேமித்து வைக்கப்பட்‌. 
டிருக்கும்‌ * விதையிலை ' மூளையோடு வெளிப்பட்டுப்‌ பசுமை 
நிறத்தோடு விரியும்‌. அதுவே விதையின்‌ பிதிரார்ஜி:த 





விதையிலிருந்து வேரும்‌ முளையும்‌ வெளிப்பட்டு 
வளருவதைப்‌ படிப்படியாகக்‌ காட்டும்‌ படம்‌ 
இலைப்‌ பச்சை. அது இல்லாவிடில்‌ முளைத்த மூளை 
வெயிலைப்‌ பயன்‌ படுத்திக்கொள்ள ஆரம்பிக்கவே முடி 
யாது. வாயு மண்டலத்திலிருக்து கரிப்பொருளைப்‌ பிரித்து 
எடுத்துக்கொள்ள முடியாமல்‌ அழிந்துவிடும்‌. சிறிதளவு 
ஆரம்பிக்க வசதியிருக்கிறபடியால்‌ அதைக்கொண்டு பிறகு 
தானே தன்னைக்‌ காப்பா ற்றிக்கொள்ளும்‌. 
19 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


தில விதைகளில்‌ தாவரச்‌ சசுவுக்கென்று மாச்சத்தும்‌ 
கெய்ப்பொருளும்‌ ஏராளமாகச்‌ சேமித்து வைக்கப்பட்ட. 
ருக்கும்‌. அவரை, துவரை, கடலை, பாதாமி, முந்திரி, பருத்‌ 
இக்கொட்டை, எள்ளு முதலிய விதைகள்‌ இந்த முதலாளி 
வகையைச்‌ சேரும்‌. நெல்‌, கோதுமை, வரகு, சோளம்‌ 
முதலிய தானியங்களும்‌ இவ்்‌வகையே, பணக்காரக்‌ குழந்‌ 
தைகளைப்போல்‌ இந்த இனங்கள்‌ பிறக்கும்போதே பெருஞ்‌ 
செல்வத்தோடு தோன்றுகின்றன. முதலாளி விதைகளுக்‌ 
குச்‌ சிறந்த உதாரணம்‌ தேங்காய்‌. தென்னம்பிள்ளைக்கு 
உதவுவதற்காகத்‌ தேங்காய்க்குள்‌ ஏராளமான உணவுப்‌ 
பொருள்‌ வைத்துப்‌ பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது 
முளைத்தபின்‌ மண்ணின்‌ றியே பல மாதங்கள்‌ வளரும்‌. 
ஆனால்‌ கரம்‌. முதலாளி விதைகளையே தேடிச்‌ சசுஹத்தி 
யம்‌ கொள்ளையும்‌ புரிகின்றோம்‌. *கொட்டையும்‌ தானிய 
மூம்‌ மனிதனுக்குப்‌ பயன்படும்படியான முக்கியமான 
பொருள்கள்‌. பூமியில்‌ வேர்விட்டு முஃ&£ப்பதற்காக 
உண்டான இந்த விதைகள்‌ மனிதன்‌ சமைத்து உண்ண 
வும்‌ அரைத்துப்‌ பிழிந்து ஏண்ணெய்‌ எடுத்துக்‌ 
கொள்ளவும்‌ உபயோகப்பட்டு வருன் றன. காவரத்தின்‌ 
நோக்கம்‌ எதுவோ அது முற்றும்‌ புறக்கணிக்கப்பட்டது ! 
தாவரங்களின்‌ கஷ்டமே கஷ்டம்‌ / ஆனால்‌ பெறுமை 
யுடன்‌ பல்‌ கோடி விதைகளை அது உண்டாக்கி வருகிறது. 
மனிதனும்‌ தன்னுடைய காரியங்களுக்காகப்‌ பயிர்‌ 
செய்து அந்தக்‌ குலங்களை நன்றாகவே பாதுகாத்து 
வருஒிறான்‌. 

சிலவிதைகள்‌ சுத்த ஏழைச்‌ சிசுக்களாகத்‌ தாயகத்தி 
னின்று பிரிகின்றன. அவை முதலிலிருந்து தமக்கு வேண்‌ 
ியதைத்‌ தாமே தேரி. அடையவேண்டும்‌. அத்தகைய 
விதைகளில்‌ பெரும்பங்கு அழிந்துபோகும்‌. தாவரங்களில்‌ 
விதைகள்‌ ஏராளமாக இருப்பதற்குக்‌ காரணம்‌ இதுவே. 

80 


மூலதனம்‌ 


மனித ஜாதியிலும்‌ மிருகங்களிலும்‌ ஒரு பிரசவத்தில்‌ 
ஈனப்படும்‌ சிசுக்களின்‌ தொகையுடன்‌ ஓப்பிட்டுப்‌ பார்த்‌ 
தால்‌ தாவரங்களின்‌ விதைகள்‌ அகாவசியமான பெருக்‌ 
தொகையாகத்‌ தோன்றும்‌. பிழைத்து உருப்படியாகித்‌ 
தேறும்‌ கணக்கைப்‌ பார்த்தால்‌ இது அராவசியம்‌ என்று 
தோன்றாது. தாவர வாழ்க்கையில்‌ அபாயமும்‌ சேதமும்‌ 
மிக அதிகம்‌. சிறு ஜந்துக்களுக்குக்‌ கஷ்டம்‌ அதிகம்‌, 
ஆனால்‌ தாவரஉலகத்தில்‌ தோன்றும்‌ சிசுக்களுக்குள்ள 
தடைகளும்‌ ஆபத்துகளும்‌. அதைவிட அதிகமானவை, 
சுற்றியுள்ள உலகம்‌ அவற்றைத்‌ தின்று அழித்துவிட 
எப்போதும்‌ காத்திருக்கிறது. ஓடித்‌ தப்பித்துக்கொள்ள 
முடியாது. பிராணி வகைகளில்‌ மீன்கள்‌ இடும்‌ முட்டை 
களில்‌ லட்சத்தில்‌ ஓன்றுகூடச்‌ சரியாகப்‌ பொரிந்து 
பிழைப்பது கஷ்டம்‌. ஆயினும்‌ மீன்கள்‌ அமிந்துபோகாமல்‌ 
இருப்பதற்குக்‌ காரணம்‌ ஒரு மீன்‌ இடுய்‌ முட்டை பல்லா 
யிரக்கணக்கு. ஓன்று தப்பிப்‌ பிழைத்தாலும்‌ அது 
பல்லாயிரக்‌ கணக்இல்‌ மறுபடி முட்டையிடும்‌. 


அத்தியாயம்‌ 24 
பழங்கள்‌ 
இது மாங்கனி. கீழே முதல்‌ படம்‌ நீட்டத்தில்‌ 
வெட்டினால்‌ தோன்றும்‌ பரப்பு. இரண்டாம்‌ படம்‌ 
குறுக்கு வெட்டு, மேல்தோல்‌, சதைப்பாகம்‌, கொட்டை 
யின்‌ ஓடு, ஓட்டுக்குள்‌ விதை. மண்ணில்‌ புதைந்தபின்‌ 





புறத்திலுள்ள சதை யெல்லாம்‌ அழிந்து விதையிலிருந்து 
வேரும்‌ முளையும்‌ ஓட்டைத்‌ இறக்துகொண்டு வெளிவரும்‌. 
முளைக்கும்‌ வேருக்கும்‌ முதல்‌ முதலில்‌ வேண்டி.ய ஆதார 
உணவு பருப்புக்குள்‌ சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற து. 
மூக்திரிப்பழத்தில்‌ * பழம்‌' என்று சொல்லக்‌ கூடியது 
உண்மையில்‌ மேலே உள்ள கொட்டை ஒன்றே. பழத்‌ 
82 


பழங்கள்‌ 


, துக்கு வெளியில்‌ விதையிருப்பதாக எண்ணுவது தவறு. 
பழம்‌ ' என்பதாகக்‌ கருதப்படும்‌ பாகம்‌ பூவின்‌ காம்பு 
தான்‌. 





முந்திரி மலர்‌ பூரித்தபின்‌ மலரின்‌ காம்பு சதை 
_ கொண்டு பருத்து நிறம்‌ கொண்டு ஒரு கனியைப்போல்‌ 
தோற்றம்‌ கொடுக்கிறது. உண்மையில்‌ அது காம்பு 
தான்‌. ச 

பலா, அத்தி இவ்வகைகளிலும்‌ தாவரத்தின்‌ சூல்‌ 
வயிறு அல்லாத பாகம்‌ சதைகொண்டு உணவுக்கு உதவு 
வதால்‌ அதைப்‌ பழம்‌ என்று சொல்லி வருகிறோம்‌. 
பலாப்பழமும்‌, அத்திப்பழமும்‌ இரண்டும்‌ தனிப்பழ 
மாகத்‌ தோற்றம்‌ கொண்டிருர்தாலும்‌ உண்மையில்‌ 
அவை தோலால்‌ மூடிய பழக்‌ குலைகளாகும்‌. 

பலாப்பிஞ்சுகளைக்‌ கவனமாகப்‌ பார்த்தால்‌ முள்ளு 
கள்‌ எல்லாம்‌ தனிப்பூக்கள்‌ என்பதை இந்த. நூலைப்‌ 
படித்தவர்கள்‌ காண்பார்கள்‌. “முள்ளு “கள்‌ என்பது 
தாய்ப்‌ பூக்களின்‌ சூல்வாய்களே. காய்க்குள்‌ பலாவின்‌ 

5 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


மலர்கள்‌ அடர்ந்து மூடிக்டெக்கன்றன. அவற்றின்‌ 
சூல்வாய்கள்‌ தோலுக்கு வெளியே முள்ளுகளாகக்‌ 
காணப்படுகின்றன. ஆண்‌ பூக்களினின்று பராகம்‌ வந்து 





பலாப்பழம்‌ 


பூரித்த பிறகு சூல்வாய்களின்‌ நுனிகள்‌ வாடி.ப்போகும்‌. 
உள்ளே சூல்கள்‌ முதிர்ந்து வளரும்‌. சூல்கள்‌ விதையாகன்‌ 
றன. அதைச்‌ சுற்றியுள்ள மலரின்பாகம்‌ சதையும்‌ இனிப்‌ 
பும்‌ கொண்டு சுளையாகிறது. பலாவின்‌ ஆண்‌ பிஞ்சுக்‌ 
களின்‌ முள்ளுகள்‌ வழியாகப்‌ பராகம்‌ வெளியேப்‌ பெண்‌ 
காயைப்‌ போய்ச்‌ சேருகிறது. முதிர்ந்து கனியாகும்‌ பிஞ்சு 


ஒவ்வொன்றும்‌ உண்மையில்‌ பலமலர்கள்‌ சேர்ந்த ஓர்‌ 


இணர்‌, இணரானது தோலால்‌ மூடப்பட்டுக்‌ காயின்‌ 
தோற்றத்தைத்‌ தருகிறது. உண்மையில்‌ சுளைகளே பழங்‌ 
கள்‌. பழம்‌ என்று நாம்‌ கருதுவது பழங்கள்‌ அடங்கிய 
ஒரு தோற்பை. இழே காட்டியுள்ள லன்ட்டானா பழகீ 
கொத்துக்குத்‌ தோல்‌ மூடியிருந்திருப்பின்‌ அதுவும்‌ பலாப்‌ 
பழத்தைப்‌ போலாகும்‌. 


அத்திப்‌ பழமும இத்தகையதே. பழம்‌ என்று கருதப்‌ 

படுவது உண்மையில்‌ பழம்‌ அல்ல. பிஞ்சுக்குள்‌, அத்தி 

யின்‌ இறு மலர்கள்‌ நூற்றுக்‌ கணக்காக இருக்கின்றன. 

அவை பூரித்துச்‌ சிறுகாய்களாகின்றன. அந்தக்‌ காய்களை 
84 


॥ 


பழங்கள்‌ 


காம்‌ விதைகள்‌ என்று தவறாகக்‌ கருதுகிறோம்‌, மேல்‌ 
மூடியானது சதைகொண்டு இனிப்பாக இருப்பதால்‌ 
அதைப்‌ பழம்‌ என்றும்‌ கருதுகிறோம்‌. உண்மையில்‌ 





லன்ட்டானா பழக்கொத்து 
பலாப்பழத்தைப்‌ போலவே அதுவும்‌ பல அத்திக்‌ கனிகள்‌ 
நிறைந்த ஓரு தோற்பை, ஆனால்‌ பலாப்பழத்தில்‌ பழ 





அத்திப்பழுமும்‌ அதற்குள்‌ இருக்கும்‌ நுண்ணிய 
ரநாதுக்களின்‌ வடிவமும்‌ 


மாகிய சளையைத்‌ தின்கிறோம்‌. மேலே யுள்ள தோற்பை 

இன்ன உதவாது. அத்தியின்‌ பழச்சுளைகள்‌ தின்ன முடி. 

யாத கடினத்தன்மை கொண்டிருக்கின்றன. விதைகளைப்‌ 
85 


% 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


போலவே இருக்கும்‌. மேலுள்ள தோற்பையைத்‌ தின்‌ 
இறோம்‌. அத்திமரமும்‌, பலாமரமும்‌ பூப்பதில்லை என்று 
சொல்லுவது தவறு, மலர்கள்‌ கொத்துக்‌ கொத்தாகப்‌ 
பிஞ்சுக்குள்‌ மூடிக்கெடக்கின்‌ றன. ப 


86 


அத்தியாயம்‌ 25 
சமுதாயச்‌ சாதனங்கள்‌ 
இலைகளைப்‌ பற்றியும்‌ மலர்களைப்‌ பற்றியும்‌ வேர்களைப்‌ 
பற்றியும்‌ இவ்வளவு சொன்னீர்களே ; மரத்தின்‌ பெரும்‌ 
பகுதியாகிய நடு மரத்துக்கும்‌ இலைகளுக்கும்‌ கொம்பு 
களுக்கும்‌ வேலை ஒன்றும்‌ இல்லையா? வெறும்‌ படா 
டோபந்தானா என்று கேட்கலாம்‌. பயனின்றித்‌ தாவரத்‌ 
இல்‌ எந்தப்‌ பாகழும்‌ இல்லை. ஈடுமரமும்‌ கிளைகளும்‌ 
இல்லாவிடில்‌ இலைகளுக்கு வேண்டிய கறியமிலவாயுவும்‌ 
வெயிலும்‌ கடைக்கும்‌ செளகரியம்‌ இராது. ஏறு செடி 
களுக்குத்‌ தண்டும்‌ இவ்வாறே அவசியம்‌. 
இலைகளை மேலே காற்றும்‌ வெயிலும்‌ படும்படி.யாகத்‌ 
தரக்கிப்‌ பரவி அமைக்கவேண்டும்‌. மரத்தின்‌ வடிவம்‌ 
இதற்கேற்றபடி அமைந்து உண்டாகியிருக்கிறது. இந்த 
அமைப்பு இல்லாவிடி.ல்‌ இலைகள்‌ தம்‌ வேலையைச்‌ செய்யச்‌ 
செளகரியமாக இராது. மலர்களும்‌ காய்‌ கனிகளும்‌ உயர 
அமைந்திருப்பதினால்‌ சூலின்‌ பூரணத்துக்கு வேண்டிய 
பூச்சியின்‌ சேவையும்‌ காற்றின்‌ உதவியும்‌ காய்‌ கனி 
களுக்குப்‌ போதிய காப்பும்‌ கடைக்கின்றன. 
௮டி. வேர்கள்‌ மரத்திற்கு வேண்டி.ய நீரையும்‌ உயிர 
கப்பொருளையும்‌ மண்ணிலிருந்து உ றிஞ்சியபின்‌ அவற்றை 
மேலேயிருக்கும்‌ இலைகளுக்குக்‌ கொண்டு ஏகுவது 
மரத்தின்‌ நடுத்தண்டும்‌ இளைகளுமாம்‌. நடுமரத்திலும்‌ 
கொம்புகளிலும்‌ இதற்கென்று நாளங்கள்‌ அமைந்திருக்‌ 
இன்றன. அவற்றின்‌ வழியாக வேர்கள்‌ திரட்டி அனுப்‌ 
பும்‌ மரப்பால்‌ பிராணிகளின்‌ உடலில்‌ ரத்தம்‌ பாய்வது 
87 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


போல்‌ மரம்‌ முழுதும்‌ பாய்கிறது. மரக்கிளை ஒன்றை 
வெட்டி. னால்‌ அதிலிருந்து பால்‌ வடிந்து ஓழுகுவதைப்‌ 
பார்க்கலாம்‌. இந்தப்‌ பால்‌ மேலே இலைகளுக்குச்‌ செல்லு 
இறது. வாயு மண்டலத்திலுள்ள கரியமிலவாயுவினின்று 
இலைகள்‌ உண்டாக்கிக்‌ கொள்ளும்‌ கரிப்பொருளைக்‌ 
இமிருந்து வரும்‌ பாலுடன்‌ சேர்த்துச்‌ ஞூரிய ஒளியின்‌ 
துணையைக்கொண்டு தாவரத்துக்கு வேண்டி.ய பிண்டப்‌ 
மிபாருள்‌, இலைப்பச்சை, இன்னும்‌ எல்லாப்‌ பொருள்‌ 
களையும்‌ இலைகள்‌ உற்பத்தி செய்கின்‌ றன. இலைகள்‌ 
இடைவிடாமல்‌ வேலை செய்யும்‌ ரசாயன ஆலைகள்‌. அந்த 
உற்பத்இிச்சாலைகளுக்கு வேண்டிய உபாதானப்‌ பண்டங்‌ 
கள்‌ வாயுமண்டலத்திலிருக்து அடையும்‌ கரியும்‌ கீழிருந்து 
வரும்‌ மரப்பாலும்‌ ஆகும்‌. தொழிற்சாலைக்கு வேண்டிய 
மின்சாரசக்தியை சூரியன்‌ தருகிறான்‌. மக்களின்‌ சமூக 
வாழ்க்கைக்கு காடும்‌, ஈகரமும்‌, வாய்க்காலும்‌, தெருவும்‌, 
மின்சாரக்‌ கம்பியும்‌, பஸ்ஸும்‌, தண்ணீர்க்‌ குழாயும்‌, 
அரசியலமைப்பும்‌ எப்படித்‌ தேவையோ அவ்வாறு ஈடுத்‌ 
தண்டும்‌ களைகளும்‌ தாவரத்துக்கு இன்றியமையாத 
சமுதாயப்‌ பொதுச்‌ சா தனங்கள்‌. 

இலைகள்‌ உற்பத்தி செய்த மாச்சத்தும்‌, இழுதும்‌, 
அக்காரமும்‌, பிண்டப்‌ பொருளும்‌ மரத்தின்‌ பல பாகங்‌ 
களில்‌ அவை எங்கெங்கே தேவையோ அவ்வவ்விடங்களுக்‌ 
_ குச்‌ செலுத்தும்‌ காரியத்தைக்‌ களைகளும்‌ நடுத்தண்டும்‌ 
செய்கின்றன. மரத்து நுனியில்‌ இலைகளில்‌ உண்டாகும்‌ 
பிண்டப்‌ பொருளே மண்ணில்‌ பதிந்து வேலை செய்யும்‌ 
வேரின்‌ நுனிவரைக்கும்‌ போகவேண்டும்‌. இலைகள்‌ உண்‌ 
டாக்கும்‌ பொருளையே பூவும்‌, காயும்‌, வேரும்‌ எடுத்துக்‌ 
சொண்டு வளர்கின்றன. புது இலைகள்‌ தழைப்பதும்‌ 
மூன்‌ உண்டான இலைகள்‌ உண்டாக்கி அனுப்பும்‌ 
பிண்டப்‌ பொருளைக்‌ கொண்டே. ஆகவே, இலைகள்‌ 

88 


சமுதாயச்‌ சாதனங்கள்‌ 


மேலே வெயிலில்‌ பரவி உற்பத்தி செய்யும்‌ பல்வேறு 
தாவரப்‌ பொருளும்‌ மரத்தில்‌ எல்லாப்‌ பகுதிகளுக்கும்‌ 
வினியோக மாகவேண்டும்‌. இந்த வினியோகத்திற்காகதீ 
தாவரத்துக்குத்‌ தண்ணீர்‌ இன்றியமையாத சாதனமா 
றது. எல்லாப்‌ பொருளும்‌ தண்ணீரில்‌ கரைந்து 
மரத்தின்‌ நாளங்கள்‌ வழியாக மரத்தின்‌ பல பாகங்களுக்‌ 
கும்‌ பாயவேண்டும்‌. &ழிருந்து கச்சா மரப்பால்‌ மேலே 
பாய்வதுபோல்‌, அது பலவகை மரப்‌ பொருளாக இலை 

களால்‌ செய்யப்பட்டபின்‌ இலைகளிலிருந்து மரம்‌ முழுதும்‌ . 





சேமதிதிக்‌ கிழங்குகள்‌ 


பாய்கிறது. இதுவ தாவரத்தில்‌ ஈடைபெறும்‌ இருவழி 
நீர்ப்பாசன அமைப்பு. இதற்கு ஈடு மரமும்‌ களைகளும்‌ 
இன்றியமையாத உறுப்புக்களாகும்‌. 
நம்முடைய உடலின்‌ ரத்த ஒட்டம்‌ இரண்டு வழி 
களில்‌ நடைபெறுகிறது. இருதயத்திலிருந்து ரத்தம்‌ 
89 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


உடலின்‌ எல்லாப்‌ பாகங்களுக்கும்‌ பாய்ந்து மறுபடி 
எல்லாப்‌ பாகங்களிலிருந்தும்‌ இருதயத்திற்குள்‌ இரும்பிப்‌ 
பாய்கிறது. தாரவரத்திலும்‌ அவ்வாறே வேரிலிருந்து 
இலைக்கும்‌, மறுபடி. இலைகளிலிருந்து வேர்‌ வரையில்‌ 
எல்லாப்‌ பாகங்களுக்கும்‌ மரத்தின்‌ உயிர்ப்பால்‌ பாய்ந்து 
தாவரத்தின்‌ தேக நிர்வாகம்‌ நடைபெறுகிறது. 

்‌... இல்வாழ்க்கையில்‌ ஒரு முக்கியமான அம்சம்‌, திரட்‌ 
டிய பொருளில்‌ செலவிந்தது போக மிஞ்சிய பாகத்தைச்‌ 





சேமதிதிக்‌ கிழங்குகள்‌ 


சேமித்து வைத்தல்‌, தாவர வாழ்க்கையிலும்‌ இது உண்டு, 

இலைகள்‌ உண்டாக்கும்‌ மாச்சத்து இழுது முதலிய 

பொருள்களில்‌ செலவழிந்தது போக மிகுக்ததைத்‌ தாவரத்‌ 

இன்‌ *பாங்‌இ'களாகிய இழங்குகளில்‌ சேமித்து வைக்கும்‌ 
90 


சமுதாயச்‌ சாதனங்கள்‌ 


அந்தச்‌ சேமநிதியிலிருந்து தாவரம்‌ கஷ்டகாலத்தில்‌ 
தனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளும்‌. இலை 
களிலிருந்து இழங்குகளுக்குப்‌ போய்ச்‌ சேரவேண்டிய 
தாவரப்பொருளைக்‌ கிளைகளிலும்‌ ஈடுத்தண்டிலுமுள்ள 
நாளங்கள்‌ கொண்டு செல்கின்றன. தாவர வாழ்க்கை 
யிலுள்ள தனிக்கஷ்டங்களுக்கு இந்தச்‌ சேம அமைப்பு 
மிகவும்‌ முக்கியம்‌, 


91 


அத்தியாயம்‌ 26 


எலும்பும்‌ உதவும்‌ 

மரத்தின்‌ நடுத்தண்டும்‌ பெருங்கிளைகளும்‌ முதிர்ந்த 
பின்‌ காழ்ப்பு அடைந்து வெட்டப்பட்டுப்‌ பலவேறு விதங்‌ 
களில்‌ மனிதனுடைய நாகரிக வாழ்க்கைக்குப்‌ பயன்படு 
வதை யாவரும்‌ அறிவோம்‌. வீடுகட்டுவதற்கும்‌ வாழ்க்‌ 
கைக்கு வேண்டிய பிற சாதனங்களுக்கும்‌ முக்கியமாக 
மரம்‌” வேண்டும்‌. காழ்ப்படைந்த தாவர யாக்கையை 
வெட்டித்‌ துண்டுபண்ணிப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளுகி 
ரோம்‌. *யானை இருந்தும்‌ ஆயிரம்‌ பொன்‌; இறந்தும்‌ 
ஆயிரம்‌ பொன்‌ '' என்பார்கள்‌. உயிருள்ளபோதும்‌ மிக்க 
பயனைத்‌ தந்து இறந்த பின்னும்‌ மிக உயர்ந்த பொரு 
ளாகப்‌ பயன்படுவதில்‌ தாவரம்‌ யானையைவிட. மேலானது 
என்றே சொல்லலாம்‌. 


க்‌ 


தாவர யாக்கை முழுதும்‌ பிண்டப்‌ பொருளால்‌ ஆகிய 
கண்ணறைகள்‌ என்பதை அறிந்தோம்‌. ௮க்கண்ணறை 
கள்‌ எல்லாம்‌ ஓரே விதமான மென்மைப்‌ பான்மை 
கொண்டிருந்தால்‌ மரம்‌ நேராகவும்‌ உறுதியாகவும்‌ நிற்க 
முடியாது. இலைத்தொகையின்‌ பாரத்தையும்‌ தாங்க 
முடியாது. ஆகையால்‌ மையத்திலுள்ள கண்ணறைகள்‌ 
முதிர முதிர மென்மை இழந்து உறுதி அடைகின்றன. 
அந்தக்‌ கண்ணறைகளின்‌ புற௰ம்புப்‌ பொருள்‌ கடினத்‌ 
தன்மை அடைந்து மரம்‌” .அகிறது. கண்ணறையின்‌ 
பு௰ம்புப்‌ பொருள்‌ காழ்ப்படைந்தபின்‌ ஈடுவிலிருக்கும்‌ 
பிண்டப்பொருள்‌ அதை விட்டு வெளியேகிவிடுகிறது. 
இவ்வாறு மரம்‌ முழுதும்‌ உள்பாகம்‌ காழ்ப்படைகறது. 
கண்ணறைகளிலிருந்த பிண்டப்பொருள்‌ மரப்பாலாக 

ப 


எலும்பும்‌ உதவும்‌ 


மரத்தின்‌ வேறு பாகத்துக்குச்‌ சென்று, வளரும்‌ தாவர) 
துக்குப்‌ பயன்படுகிறது. இவ்வாறு நடுமரம்‌ வரவரக்‌ 
காழ்ப்பு அடைந்து எலும்புபோல்‌ திட்பம்‌ கொண்டு 
நிற்கும்‌. அதைச்‌ சுற்றியுள்ள பகுதி தாவரத்தின்‌ உயிர்‌ 
வாழ்க்கைக்கு வேண்டிய வேலைகளைச்‌ செய்துகொண்டே 
போகும்‌. ஓவ்வொரு மாதமும்‌ ஓவ்வொரு வருஷமும்‌ 
செல்லச்‌ செல்லக்‌ காழ்ப்புப்‌ பொருள்‌ அதிகரித்துக்‌ 
கொண்டே போகும்‌. மரம்‌ வளர வளர மரத்தண்டடன்‌ 
உள்பாகம்‌ வயிரமடைந்து வரும்‌ 

தாவர வாழ்க்கையைத்‌ தாங்கும்‌ உயிர்ப்‌ பாலோட்டம்‌ 
மரத்தின்‌ மென்மைப்‌ பகுதியில்‌ நடைபெறுகிறது. நடு 
வயிரம்‌ வீட்டின்‌ கம்பத்தையும்‌ தூலங்களையும்‌ போல்‌ 
மரத்தைத்‌ தாங்கி மகிற்கும்‌. பனை, தென்னை, நெல்‌, 
கரும்பு, புல்‌, மூங்கில்‌ முதலிய “ புறக்காழ்‌ '” களில்‌ இந்தக்‌ 
காழ்ப்பு நிகழ்ச்சி மரத்தின்‌ பு.றப்பாகத்தில்‌ கடைபெறு 
இறது. அவற்றில்‌ மரத்துக்கு வேண்டிய பாலும்‌ சத்துப்‌ 
பொருளும்‌ ஈடுப்பாகத்தில்‌ பாயும்‌, மரம்‌ வளர வளர 
வெளிப்‌ புறத்திலிருந்து காழ்ப்பு உண்டாகும்‌. மா, 
பலா முதலிய வகைகளில்‌ உள்மரம்‌ காழ்ப்படையும்‌. 
புறத்திலுள்ள பாகத்தில்‌ மரத்தின்‌ பாலும்‌ சத்தும்‌ 
பாய்ந்து பரவும்‌. புல்லும்‌, காணலும்‌, கரும்பும்‌, மூங்கி 
லும்‌, பனையும்‌, தென்னையும்‌ புறக்காழ்‌ இனங்கள்‌. ஒரு 
மாமரத்தையாவது பலாமரத்தையாவது வெட்டினால்‌ 
இதற்கு நேர்மாறாக மரத்தின்‌ உள்‌ பகுதி உறுதியுள்ள 
தாகவும்‌, சுற்றி மரப்பால்‌ கசியும்‌ உயிருள்ள பாகமாகவும்‌ 
இருப்பது தெரியும்‌. புல்‌, கரும்பு, வாமை, தென்னை 
மூதலிய : பூறக்காழ்‌ ' இனங்களில்‌ தோன்றும்‌ இலைகள்‌ 
உள்பாகத்திலிருந்து சஈுழிசுழியாக உண்டாகி வெளிப்‌ 
படும்‌. மா, பலா முதலிய “அகக்காழ்‌' இனங்களின்‌ 
இலை மரத்தின்‌ புறத்திலுள்ள பாகத்திலிருந்து முளைக்கும்‌. 

9£ 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


அந்தப்‌ பாகத்தில்கான்‌ அந்த இனங்களின்‌ உயிர்ப்பால்‌ 
பாய்கிற நாளங்கள்‌ அமைந்திருக்கின்றன. 

மூதஇர்ந்த மரத்தில்‌ பச்சைப்‌ பட்டைக்குப்‌ புறத்தில்‌ 
உலர்ந்தும்‌ வெடிப்புகொண்டுமுள்ள புறணி உண்டா 
கிறது. அது உள்பட்டைக்கும்‌ மரத்துக்கும்‌ காப்பு, 
தம்முடைய உடைகளைப்போல. 


94 


அத்தியாயம்‌ 27 
அண்டிப்‌ பிழைப்பதும்‌ உண்டு 

பல தரவரங்கள்‌ காற்றும்‌ வெயிலும்‌ அடையும்படி 
யான உயரத்துக்குத்‌ தாமே போக உறுதியான தண்டைப்‌ 
பெறாமல்‌ வேறு மரங்களைப்‌ பற்றிக்கொண்டு மேல்‌ 
நோக்கி வளரும்‌. 

இவ்வாறு பற்றிக்கொண்டு ஏறிச்செல்லும்‌ கொடி. 
களில்‌ சில இனங்கச்‌£ தாம்‌ பற்றும்‌ தாவரத்திலிருந்து 
மரப்பாலையும்‌ உறிஞ்சிப்‌ பிடுங்குண்ணியாக வாழும்‌. தம்‌ 
இலைகளைக்கொண்டும்‌ வேரைக்கொண்டும்‌ சுதந்தரமாகப்‌ 
பிழைக்காமல்‌ வேறொரு தாவரத்தின்‌ உழைப்பைக்‌ 
கொண்டு பிழைக்கும்‌ தாவரச்‌ சார்புயிர்கள்‌ பல உண்டு; 

சார்புயிர்களில்‌ சில இனங்களுக்குச்‌ சொந்த இலை 
களே இல்லை ; முற்றும்‌ புறத்‌ தாவர உயிரைக்கொண்டே 
பிழைக்கும்‌. ஆனால்‌ புல்லுருவியைப்போன்ற சில வகை 
கள்‌ இருவழியிலும்‌ பிழைக்கும்‌. தாமும்‌ இலைகளைக்‌ 
கொண்டு காற்றினின்றும்‌ வெயிலைக்கொண்டும்‌ உணவு 
அடைய ஓரளவு உழைக்கும்‌; தாம்‌ பற்றும்‌ மாத்தி 
லிருந்தும்‌ பாலை உறிஞ்சிக்கொள்ளும்‌. 

எல்லாக்‌ கொடி. வகைகளும்‌ சார்புயிர்கள்‌ என்று 
எண்ணக்கூடாது. பல கொடிகள்‌ உயரக்கிளம்பி வெயிலை 
யும்‌ காற்றையும்‌ அடைவதற்கு மாத்திரமே . வேறு 
காவரத்தைப்‌ பற்றும்‌. அனால்‌ வளர்ச்சிக்குவேண்டிய 
சத்தை மற்றத்‌ தாவர இனங்களைப்போலவே சொந்த 
மாகத்‌ தேடிக்கொள்ளும்‌. 

சார்புயிர்கள்‌ எல்லாம்‌ மரங்களைப்‌ பற்றிக்கொண்டு 
ஏறிச்‌ செல்லும்‌ கொடி.களாகவே இருக்கவேண்டும்‌ 


்ட்98 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


என்றும்‌ எண்ணக்கூடாது. ஈடுமரமும்‌ இஃரகளும்‌ இலை 
கஞம்‌ கொண்டு சுதந்தர மரத்தைப்‌ போலவே நிலத்தில்‌ 
வேர்‌ ஊன்றி நிற்கும்‌ சந்தனமரம்‌ ஒரு சிறந்த சார்புயிர்த்‌ 
தாவரவகை,. அதனுடைய வேர்கள்‌ மண்ணில்‌ மறைந்து 
அருகிலுள்ள மரங்களின்‌ வேர்களைப்‌ பற்றிக்கொள்ளும்‌. 
நிலத்திலிருந்து பெறவேண்டிய தண்ணீரும்‌ உயிரகப்‌ 
பொருள்களும்‌ மற்ற உப்புப்பொருள்களும்‌ வேறு மரங்‌ 
களின்‌ வேர்களிலிருந்து தன்‌ வேருக்குப்‌ பாயச்செய்து 
கொள்ளும்‌. காற்றிலிருந்து அடையவேண்டிய கரிப்‌ 
பொருளைமட்டும்‌ தானே தன்‌ இலைகளின்‌ மூலம்‌ பெறும்‌. 
மண்ணிலிருந்து பெறவேண்டியதை * யெல்லாம்‌ புறத்‌ 
தாவரங்களின்‌ வேர்களிலிருந்து உறிஞ்சிக்கொள்ளும்‌. 
அதாவது மண்ணுக்குள்‌ சார்பு வாழ்க்கையும்‌ நிலப்பரப்‌ 
புக்கு மேல்‌ சுதந்தர வாழ்க்கையும்‌ அது நடத்துகிறது. 
மற்ற மரங்கள்‌ பக்கத்தில்‌ இல்லாதிருந்தால்‌ சந்தனமரம்‌ 
அழிந்துபோகும்‌. சுதந்தர வெளிவேஷம்‌; மறைவில்‌ 
அடிமை வாழ்க்கை, சில மக்களைப்‌ போலவே ! 


96 


அத்தியாயம்‌ 28 
அற்புதங்களின்‌ ரகசியம்‌ 


தாவர இனங்களின்‌ அரைப்புக்கும்‌ அவற்றின்‌ சூழ்‌ 
நிலைக்கும்‌ உள்ள அற்புதமான இணக்கங்களை யெல்லாம்‌ 
பார்த்தால்‌ இது எவ்வாறு உண்டாயிற்று என்று ஆச்சரி 
யப்படவேண்டியதாகிறது. தாவரம்‌ தனக்கு வேண்டிய 
தைப்‌ பூச்சியைக்கொண்டு செய்வித்துக்‌ கொள்வதும்‌, 
பூச்சியின்‌ உதவியைப்‌ பெறுவதற்காக அதற்கு வேண்டிய 
தேனை உண்டாக்குவதும்‌, ஈல்ல இடம்‌ சம்பாதித்து மண்‌ 
ணில்‌ பதிய வைப்பதற்காக விதைக்குச்‌ சிறகுகள்‌ அமைத்‌ 
துத்‌ தருவதும்‌, முள்ளு அமைத்துக்கொண்டு விதை 
கள்‌ பல இடத்துக்குப்‌ பிராணிகள்மேல்‌ ஏிச்‌ செல்வதும்‌ ' 
ஆய இவைபோன்ற இன்னும்‌ பலவித விகோதங்களை 
எல்லாம்‌ பார்த்தால்‌, இவற்றையெல்லாம்‌ தனித்தனி 
யாகக்‌ கடவுள்‌ எவ்வளவு அற்புதமாக யோ௫த்துச்‌ சிருஷ்‌ 
டித்து அமைத்திருக்கிறார்‌ என்று பக்திப்‌ பரவச மடை 
வோம்‌. இதுவே புராதனமாக வந்த சிருஷ்டி முறைக்‌ 
கொள்கை. 


தற்கால பெளதிக ஆரரய்ச்சிக்காரர்கள்‌ இந்த 
சிருஷ்டி. முறைக்‌ கொள்கையை ஒப்பவில்லை. சர்வஜ்ஞனான 
ஈசுவரன்‌ பல்வேறு தாவர வகைகளையும்‌ பிராணி வகை 
களையும்‌ தனித்தனியாகச்‌ சிருஷ்டித்தான்‌ என்றும்‌, எல்லை 
யற்ற அறிவைக்கொண்டு அவன்‌ இந்த விசித்திர இணக்‌ 
கங்களை யெல்லாம்‌ தனித்‌ தனியாக யோசித்து அமைத்தா 
னென்றும்‌. கடலிலும்‌ மலையிலும்‌ காட்டிலும்‌ உள்ள 
லட்சக்கணக்கான தாவர இனங்களையும்‌ பூச்சி, பறவை, 

97 
தா்‌. 7 


தாவாங்களின்‌ இல்லறம்‌ 


பாம்பு, மிருகம்‌ முதலிய எல்லாப்‌ பிராணி வகைகளையும்‌ 
தனித்தனியாகச்‌ சூழ்சிலைக்குத்‌ தகுந்தவாறு அவயவ 
லட்சணங்கையெல்லாம்‌ பொருத்தி ஈசன்‌ சிருஷ்ர த்தான்‌ 
என்றும்‌ எண்ணிவந்த புராதனக்‌ கொள்கையானது 
ஆராய்ச்சிக்கா ரர்களுக்குத்‌ திருப்திதர வில்லை. 

சமீப காலத்தில்‌, அதாவது நூறு வருஷத்துக்கு 
மூன்‌, சில உயிர்‌ நூற்‌ புலவர்கள்‌ வழிமுறைப்‌ பரிணாமம்‌ 
என்ற கொள்கையை விளக்கினார்கள்‌. அவர்களுக்குள்‌ 
தலைசிறந்தவர்‌ டார்வின்‌ என்பவர்‌. முதலில்‌ தோன்றி 
யது ஓரே உயிர்‌; அதனுள்‌ வைக்கப்பட்ட அகச்‌ 
சக்தியினால்‌ அது. பல உயிர்களாகப்‌ பெருகிற்று; பல்‌ 
கோடிக்கணக்கான ஆண்டுகள்‌ கடந்தபின்‌ வேற்றுமை 
கள்‌ உண்டாகி, பரிணாமப்‌ பயனாக லட்சக்‌ கணக்கான 
தாவர இனங்களும்‌ பிராணிவகைகளும்‌ தோன்றின 
என்று ௮கேக ஆராய்ச்சிகள்‌ செய்து அறிந்தோர்‌ ஒப்புக்‌ 
கொள்ளும்படியான சான்‌ றுககரக்‌ காட்டி நிலை நிறுத்தி 
யிருக்கும்‌ வழிமுறைப்‌ பரிணாமக்‌ கொள்கையானது 
கடவுள்‌ தத்துவத்திற்கு விரோதம்‌ என்றும்‌, பக்தி 
யினின்று பிறழ்ந்த கொள்கை என்றும்‌ பலர்‌ எண்ணுவது 
தவறு. ஈசுவர ரகசியத்தை யாரும்‌ கண்டதில்லை. 
கடவுள்‌ மேற்கொள்ளும்‌ வழி பலவிதமாக இருக்கலாம்‌, 
ஈசனே வழிமுறைப்‌ பரிணாமம்‌ உண்டாகும்படி. உலகத்தை 
அமைத்திருக்கலாம்‌. ௮து கடவுளுடைய சர்வ வல்லமைக்‌ 
குக்‌ குறைவு உண்டாக்காது. உலகத்தில்‌ தற்போது 
காணும்‌ பிராணி வகைகளும்‌ தாவர வகைகளும்‌ வெவ்‌ 
வேறாக ஆதியில்‌ ஓரே சமயத்தில்‌ கடவுளால்‌ சிருஷ்டி.க்கப்‌ 
பட்டது என்று வைத்துக்கொள்ளுவ?த தெய்வ பக்தி 
யல்ல. உயிர்களில்‌ பல இன வேறுபாடுகளும்‌ இனத்தில்‌ 
வகை வேறுபாடுகளும்‌ தோன்றுவதற்கு இயற்கையமைப்‌ 
பிலேயே காரணங்களைத்‌ தேடிக்காண்பது நிரீசுவர 

96 


வய 


அற்புதங்களின்‌ ரகசியம்‌ 


வாதம்‌ ஆகாது. கடவுள்‌ மூமைக்குக்‌ குறைவு உண்‌ 
டாக்குவதாகாது. இயற்கைச்‌ சக்திகளின்‌ வி9த்திர 
வேலைகளையும்‌ ஈசனுடைய வேலையாகவே பக்தி மார்க்கத்‌ 
திலும்‌ கருதலாம்‌. ஓர்‌ உயிரைச்‌ ிருஷ்டித்துவிட்டு 
அதனுள்‌ இந்த உலகத்திலுள்ள எல்லாச்‌ தாவர வகை 
களும்‌ பிராணி வகைகளும்‌ பிறகு உண்டாகும்படியான 
சக்தியை அற்புதமாக அமைத்தான்‌ என்பதில்‌ ஈசுவர 
மகிமை எவ்வாறு குறையும்‌? சொல்லப்போனால்‌ அது 
இன்னும்‌ உயர்ந்த மகிமையேயாகும்‌. ஆகையால்‌ இந்த 
ஆராய்ச்சியில்‌ தெய்வ பக்தியையும்‌ நிரீசுவர வாதத்‌ 
தையும்‌ புகுத்திக்கொண்டு குமறிக்‌ கொள்ளவேண்டிய 
இல்லை. ்‌ 


இரந்த அத்தியாயத்தில்‌ வழிமுறைப்‌ பரிணாமக்கொள் 
கையைப்பற்றி சுருக்கமாகச்‌ சொல்லப்படும்‌. தாய்‌ தகப்‌ 
பன்மாரின்‌ பிறவிச்‌ தோற்.றத்தையம்‌ தேகப்பான்‌மையை 
யம்‌ அவர்கள்‌ பெற்ற மக்கள்‌ அடைஇருர்கள்‌. இது 
சர்வ ஜீவராசிகஞக்கும்‌ பொதுவான இயற்கைத்‌ தருமம்‌. 
தம்‌ பெற்றோரின்‌ தேகப்‌ பான்மையை மக்கள்‌ பிறவியுடன்‌. 
அடைவது போலவே, வருங்காலத்தில்‌ ௮க்த மக்களுக்கு 
உண்டாகும்‌ சந்ததியும்‌ அந்தத்‌ தேகப்பான்மையை 
அடையும்‌. தலைமுறை தலைமுறையாய்‌ அமைந்து வந்த 
கேகப்பான்மைகள்‌ வருங்காலத்துச்‌ சந்ததிக்கும்‌ செலுத்‌ 
கப்படும்‌. இந்தப்‌ பரம்பரைத்‌ தொடர்பு உயிர்களின்‌ 
இயற்கை லட்சணம்‌. இது தாவரத்துக்கும்‌ பிராணிகளுக்‌ 
கும்பொது, ட்‌ 

மரம்‌ முழுதும்‌ விதைக்குள்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌ 
ஒட்‌ சிறு உயிர்க்‌ கண்ணறையில்‌ அடங்கிழிருக்கி றது. 
வளரும்‌ மரத்தின்‌ அவயவ அமைப்பும்‌ எல்லா யாக்கை 
இலக்கணங்களும்‌ அந்த ஒரு கண்ணறையில்‌ அவ்வியக்த 
மாகக்‌ கடக்கின்றன. முளைத்து வேர்விட்டு ஒருகண்ணழறை 

99 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


பல கண்ணறைகளாகப்‌ பெருக வளர்ந்து தாய்மரத்தின்‌ 
பான்மையை முற்றும்‌ அடைகிறது. 

இவ்விடத்தில்‌ கொஞ்சம்‌ நிறுத்தி யோசிக்கவேண்‌ 
டும்‌. தாய்மரம்‌ என்று சொன்னோம்‌. ஆனால்‌ இதுவரை 
விளக்கிய தாவர இல்லற முறைகளைக்‌ கவனித்திருந்தால்‌ 
விதையில்‌ உள்ள கண்ணறைகீகு இரு பெற்றோர்‌, ஒரு 
தாயும்‌ ஒரு தந்தையும்‌ இருந்தன என்றும்‌, அந்தத்‌ 
தாயும்‌ தகப்பனும்‌ இரண்டு வேறு செடி.களின்‌ மலர்களில்‌ . 
உண்டான தாதுக்களாகவும்‌ இருக்கலாம்‌ என்றும்‌ விளக்‌ 
இயது நினைவில்‌ இருக்கும்‌. ஆனபடியால்‌ விதையின்‌ 
பிறவி இலச்கணங்களாக அமைந்திருக்கும்‌ பான்மைகள்‌ 
அந்த இரண்டு தாதுக்களிலிருந்தும்‌ பெற்ற இலக்கணங்‌ 
கள்‌. இரண்டு தாதுக்களின்‌ பான்மைகளும்‌ ஒன்றோ 
டொன்று சேர்ந்து புணர்ச்சிப்பயனாகப்‌ பெற்ற. பான்மை 
களே ஓவ்வொரு விதையிலும்‌ அடங்கிறிற்கின்றன. 
தாய்ச்செடி. என்று பொதுவாகச்‌ சொன்னபோது இந்த 
விஷயத்தையும்‌ ஞாபகத்தில்‌ வைத்துக்கொண்டு அதனால்‌ 
உண்டாகும்‌ வேறுபாடுகளும்‌ விதையில்‌ அடங்கியிருக்‌ 
கும்‌ என்று அறியவேண்டும்‌. பெரும்பாலும்‌ ஒவ்வொரு 
விதையிலும்‌ இரண்டு செடிகளின்‌ இலக்கணம்‌ கூடி. 
நிற்கும்‌. ஆனபடியால்‌ பரம்பரைத்‌ தொடர்பு என்னும்‌ 
தத்துவத்தனாலேயே செடிக்குச்‌ செடி ஓரளவு வித்தி 
யாசப்படும்‌. 

பரம்பரைத்‌ தொடர்பு என்பது பேருண்மையாயினும்‌ 
இயற்கைச்‌ சக்தியை ப்போதும்‌ பரம்பரைத்‌ தத்துவத்திற்‌ 
குள்‌ சிறைப்படுத்தி வைக்க முடியாது. அவ்வப்போது 
எக்காரணத்தினாலோ வேறுபாடுகள்‌ தோன்றுகின்றன. 
ஓ.ற்றையடிப்பாதையில்‌ ஈடக்கும்‌ ஜனங்களில்‌ பெரும்பா 
லோர்‌ பாதையைத்தொடர்ந்தே சென்றாலும்‌ சிலர்‌ ஓரளவு 
தடம்‌. விலகி நடப்பதனால்‌ பாதை 'அகலுவதும்‌ பிளவு 

100 


அற்புதங்களின்‌ ரகசியம்‌ 


படுவதும்‌ போல்‌, உயிர்களின்‌ வழிமுறைப்‌ பான்மையம 
அவ்வப்போது மாறுபாடு அடைகிறது. இது தாவர 
உலகம்‌ பிராணி உலகம்‌ ஆய இரு கூறுகளிலும்‌ உண்டு. 
இவ்வாறு நிகழும்‌ வேறுபாடுகள்‌ சூழ்நிலையின்‌ பிரபா 
வத்தினால்‌ தோன்றின வேறுபாடுகளா, அல்லது பரம்‌ 
பரைத்‌ தொடர்பு என்கிற தத்துவத்திலேயே இருக்கும்‌ 
கெகிழ்ச்சியே இவ்வாறு வெளிப்படுகிறதா, அல்லது 
வேறு ' காரணமா என்பதை நிச்சயப்படுத்திச்‌ சொல்ல 
மூடியாது. இதைப்பற்றிய ஆராய்ச்சிகள்‌ இன்னும்‌ 
நிச்சயமான முடிவுக்கு வரவில்லை. பரம்பரைத்‌ தொடர்பு 
விதிக்குப்‌ புறனடையாகவே இந்த மாறுபாடுகள்‌ தோன்று 
கின்றன என்பது பல ஆராய்ச்சிக்காரர்களுடைய அபிப்‌ 
பிராயம்‌ ; அதாவது உயிர்க்கண்ணமைகள்‌ பரம்பரைச்‌ 
சிறையில்‌ இருக்க இணங்காமல்‌ சுதந்தரமாகவும்‌ சில 
சமயம்‌ வேலை செய்யும்‌ என்பது. 

காரணம்‌ எவ்வாறாயினும்‌, சிற்ில சமயம்‌ உயிர்கள்‌ 
தாவரமாயினும்‌ சரி, பிராணிகளாயினும்‌ சரி, பரம்பரைப்‌ 
பான்மையை விட்டு விலூப்‌ புது இலட்சணங்களுடன்‌ 
தோன்றும்‌. இவ்வாறு தோன்றிய வேறுபாடானது 
முன்னைப்‌ பான்மையைவிடச்‌ சூழ்நிலைக்கு அதிகமாகப்‌ 
பொருந்தி யிருக்கலாம்‌. அவ்வாறு நல்ல பொருத்தம்‌ 
கேரிட்டவுடன்‌ அந்த வேறுபாட்டைப்‌ பெற்ற உயிர்‌ தன்‌ 
னுடைய வாழ்க்கைப்‌ போராட்டத்தில்‌ அதைக்கொண்டு 
அதிக லாபம்‌ பெறுகிறது. வழிமுறை விதிக்கு ,விரோத 
மாகத்‌ தோன்றிய இலக்கணம்‌ சூழ்நிலைக்கு ஓவ்வாத 
இலக்கணமாக இருந்தால்‌ அந்த உயிர்‌ வெகு இக்கிரம்‌ 
அமிந்துபோகும்‌. 

கழ்‌ நிலைக்குப்‌ பொருந்தாதது அழிந்துபோகும்‌; 
பொருந்தியது மிஞ்சும்‌; மிஞ்சியது சந்தானப்‌ பெருக்கம்‌ 
அடையும்‌. இந்த இயற்கை விதி ஓயாமல்‌ வேலைசெய்து 

101 


தாவரங்களின்‌ இல்லறம்‌ 


வருகிறது. எல்லா உயிர்களும்‌ தம்‌ சூழ்கிலையோடு இடை 
விடாத போராட்டம்‌ நடத்தியே அவற்றின்‌ வாழ்க்கை 
நடைபெறுகிறது. எல்லா உயிரினங்களிலும்‌ சூழ்‌ 
நிலையுடன்‌ ஒரு போராட்டமும்‌, தமக்‌ குள்ளேயே 
வியக்தஇக்கும்‌ வியக்இக்கும்‌ ஒரு போட்டிப்‌ போராட்ட 
மும்‌ கடைபெறுகின்றன. ஆற்றல்‌ படைத்ததும்‌ சூழ்‌ 
நிலைக்குப்‌ பொருந்தியதும்‌ மிஞ்சும்‌: மிஞ்சிய உயிர்கள்‌ 
பெருகும்‌. 

தேன்‌ உண்டாகாத இனத்தில்‌ ஏதேனும்‌ ஒரு மலரில்‌ 
கொஞ்சம்‌ தேன்‌ ஓரளவு ஒரு சமயத்தில்‌ தோன்‌ றிவிட்‌ 
்‌ டால்‌, அந்தச்‌ செடியில்‌ மாறு மலர்ப்‌ பூரிப்பு உண்டாக 
நல்ல விதை தோன்றிவிடும்‌. அவ்வாறே. மலரின்‌ ஆண்‌ 
தாதுக்களும்‌ தாய்த்தாதுக்கஞும்‌ கூடவே முற்றாமல்‌ 
எக்காரணத்தினாலாவது ஒரு சமயம்‌ வெவ்வேறு காலத்தில்‌ 
முன்னும்‌ பின்னுமாக முழற்‌.றினால்‌ அந்தச்‌ செயில்‌ மாறு 
மலர்ப்‌ பூரிப்பு உண்டாகி விதையானது மேம்பாடு அடை 
யும்‌. மேம்பாடடைந்த விதையிலிருந்து செடிகள்‌ பரம்‌ 
பரைக்‌ தரூமத்தின்படி அந்த வேறுபாட்டுடன்‌ தோன்‌ 
அம்‌. அந்த இனம்‌ வளர்ச்சிபெற்று நிலைக்கும்‌. இவ்வாறு 
எல்லா விஷயங்களிலும்‌ இயற்கை விதி, வேலை செய்யும்‌. 
அதனால்‌ சூழ்நிலைக்கும்‌ தாவர இனங்களின்‌ அவயவங்‌ 
களுக்கும்‌ இணக்கம்‌ ஏற்படும்‌. அது பின்னால்‌ அற்புத 
மாகத்‌ தோன்றும்‌. இனத்தின்‌ வரலாற்றினாலேயே 
உண்டாகி வளர்ந்த இணக்கம்‌ பிறகு சிருஷ்டி. அற்புத 
மாகத்‌ தோற்றம்‌ காட்டும்‌. 

இனங்களுக்குள்‌ நிகழும்‌ அகப்‌ போராட்டமும்‌ புறப்‌ 
போராட்டமும்‌ ஆகிய இருவகைப்‌ போராட்டங்களில்‌ மிஞ்‌ 
சிய உயிர்களின்‌ இலக்கணங்கள்‌ பரம்பரைத்‌ தொடர்பு 
விதிகளுக்கு ஏற்றபடி, அவற்றின்‌ மக்களுக்குப்‌ பிறவிச்‌ 
செல்வமா நிலைக்கும்‌. . தோன்றிய வேறுபாடுகள்‌ நிலை 

102 


அற்புதங்களின்‌ ரகசியம்‌ 


பெற்று நிற்கும்‌. அதன்‌ பயனாகத்‌ தாயினத்தினின்று 
வேறுபட்டு ஒரு புது இனம்‌ தோன்றும்‌. 

இவ்வாறு பிரபஞ்சத்தில்‌ புது உயிரினங்கள்‌ இட 
வேறுபாடுகளுக்கும்‌ கால வேறுபாடுகளுக்குமினடயில்‌ 
தோன்றும்‌. தோன்றிய அகேக இனங்கள்‌ அழியும்‌. 
போனவை போக எஞ்சி நின்ற வகைவேறுபாடுகள்‌ 
லட்சக்கணக்கானவை. இதுவே பலவேறு உயிரினங்கள்‌ 
தோன்றிய முறை என்பது டார்வின்‌ முதலிய உயிர்‌ 
வரலாற்றுப்‌ புலவர்களின்‌ வழி முறைப்‌ பரிணாமக்‌ 
கொள்கை. இது வெறும்‌ வாதத்திறமையால்‌ செய்த 
முடிவல்ல. பலவகைத்‌ தாவரங்களையும்‌ பிராணிகளையும்‌, 
அழிந்துபோன இனங்களின்‌ சுண்ணாம்புப்‌ பிரதிகள்‌ 
நிலத்தில்‌ புலதந்து கடந்தனவற்றைத்‌ தோண்டி. எடுத்துப்‌ 
பார்த்து ஆராய்ந்து வெகு நிதானமாகச்‌ செய்த முடிவு. 

இனங்களெல்லாம்‌ தனிச்‌ சிருஷ்டி. என்பதை உயிர்‌ 
நற்‌ புலவர்கள்‌ ஓப்புக்கொள்ளுகிறதில்லை. இன வேறு 
பாடுகளும்‌ வகை வேறுபாடுகளுமெல்லாம்‌, பரம்பரைத்‌ 
தொடர்பு விதிக்கு மாறுபட்டுச்‌ சில பு.து இலக்கணங்க 
ளோடு வியக்திகள்‌ தோன்றி, மூல இனத்தைவிட இந்தப்‌ 
புறனடைத்‌ தாவர இலக்கணங்கள்‌ சூழ்நிலைக்கு அதிகப்‌ 
பொருத்தமாக இருந்து, அந்த வியக்திகளுக்கு வலிமை 
தந்தபடியால்‌, புது இலக்கணப்‌ பரம்பரை ஏற்பட்டு 
உண்டாயின என்பது ஆராய்‌,ச்சிப்‌ பயன்‌. 

நம்முடைய காட்டில்‌ அபாரமான ஞானம்‌ படைத்துப்‌ 
பிரபஞ்சத்;த ஆராய்ந்து வந்த உபகிஷத்து ரிஷிகள்‌ '* ஒரு 
சத்திலிருந்தே ஜகத்து முழுதும்‌ பரிணமித்தது '' என்று - 
ஊ௫த்துச்‌ சொன்னார்கள்‌. டார்வின்‌ முதலிய ஆராய்ச்சிப்‌ 
புலவர்கள்‌ பல உயிர்களின்‌ இலக்கணங்களைச்‌ சோதித்துப்‌ 
பார்த்து விளக்கியதும்‌ அதுவே. 


